ஆண்குறியை கையினால்‌ இயக்கும்‌ முஷ்டிமைதுனத்தினால்‌ ஆண்குறியின்‌ 
நரம்புகள்‌ தளர்ந்து கோச எழுச்சிக்கு காரணமான இரத்தத்தை 
அங்கேயே நிறுத்த சக்தியற்று, சுக்கில விருத்தியும்‌ குறைந்து, போகத்தின்‌ 


மேல்‌ ஆசையும்‌ இல்லாமல்‌ போய்விடும்‌. 
அமரர்‌. டாக்டர்‌. சிற்சபை 


கெளரவ ஆசிரியர்‌ : 


உதவி ஆசிரியர்‌: 


மலர்‌: 11 | 


1993 ஏப்ரல்‌ 1, 


டாக்டர்‌. சி, அம்பிகாபதி 
டாக்டர்‌. சி. தங்கதுரை 


| இநழ்‌ 12 


நம்மரரசா! -— புவிராசா! 


இன்றையத்தினம்‌ “மேக 
ரோகம்‌: என்ற நோய்‌ எல்லா 
நாடுகளிலும்‌ பெருகி வருகிறது. 
நம்‌ நாட்டில்‌ அந்தக்‌ காலத்தி 
லேயே, நம்‌ சித்தர்கள்‌ இதற்கு 
ஒரு மகத்தான ஒரு மூலிகையை 
கண்டுபிடித்தார்கள்‌. 


இந்த மூலிகையை “பூனம்‌!” 
“புவிராசன்‌'' என்று அழைக்‌ 
கின்றனர்‌. இந்த மூலிகையை 
“டம்ளர்‌ “ம்‌ என்று 
இந்தியிலும்‌ தெலுங்கில்‌ 
“கருகராயா' 
என்றும்‌,கன்னட த்தில்‌ “கண்ட 
ரோலா என்றும்‌, ஆங்கிலத்தில்‌ 
‘Portia‘Tree“ என்றும்‌ அழைக்‌ 
கப்படுகிறது. a 


‘‘Gangaraya‘ - 


இந்த மூலிகையின்‌ இலை: 
காய்‌, பூ, பட்டை, விதை, வேர்‌ 
முதலிய பாகங்கள்‌ எல்லாம்‌ 
மருந்தாகப்‌ பயன்படுகிறது. 
இந்த மூலீகையின்‌ பழுப்பான 
இலைகளை எடுத்து, வெய்யி 
லில்‌ உலர்த்தி, கொளுத்தி சாம்‌ 
பலாக்கித்‌ தேங்காய்‌ எண்ணெ 
யுடன்‌ கலந்து, தோலின்மேல்‌ 
தடவிவந்தால்‌, அரிப்பு, ஊறல்‌, 
மேகத்‌ தழும்புகள்‌ கரப்பான்‌, 
சொறி, சிரங்கு முதலியன குண 
மாகும்‌. 


இந்த அற்புத மூலிகைக்கு 
நம்‌ நாட்டு மக்கள்‌ பூவரசு 
என்ற பெயரிட்டு அழைக்கின்‌ - 
றனர்‌. இதன்‌ பூவை 


CC-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


2 


அரைத்து சிரங்குகளின்‌ மீது பூசிவர பூரண குணமாகும்‌. 
இதன்‌ பயனை உணர்ந்த ஒரு சித்தர்‌, 


'' நூறாண்டு 


தூமருண்ட குட்டைத்‌ தொலைக்கும்‌ 


பழுத்த இலைவிதைப்‌ 
புழுத்த புண்விரே சனமும்‌ 


என்று பாடுகின்றார்‌. 


்‌ இந்த பூவரசு வேரானது குட்ட 
நோயைப்‌ பூரண குணமாக்கும்‌ 
என்றும்‌, இதனுடைய பழுத்த 
இலை, பூ, விதை, பட்டை முத 
லியவைகள்‌, புழுத்த புண்‌, கரப்‌ 
பான்‌, நீர்ப்பிர்மேகம்‌ முதலியன 


குணமாகும்‌ என்கின்றார்‌. 


பரம்பரை சித்த மருத்துவர்கள்‌ 
இந்த மூலிகையின்‌ காயையும்‌, 
பட்டையையும்‌ எடுத்து எண்‌ 
ணெயாகக்‌ காய்ச்சி, உள்‌ ளுக்கு : 
கொடுத்து சரும வியாதிகளை 
குணமாக்குகின்‌ றனர்‌, 


இந்த பூவரசு பட்டையை 
சிறு துண்டுகளாக வெட்டி, 
இதில்‌ 210 கிராம்‌ எடுத்து, இத 
இடன்‌ ஒருபடி தண்ணீர்விட்டு 
காய்ச்சி, இதிலே மூன்றில்‌ ஒரு 
பாகமாக வற்றியபின்‌ எடுத்து, 
ஒரு வேளைக்கு அறுபது மில்லி 
வீதம்‌ மூன்றுநாட்கள்‌ கொடுக்க 
மகோதரம்‌, காணாக்கடி முத 
லியன குணமாகும்‌, 


சென்ற்தொரு நூண்‌ பூவரசம்‌ வேர்‌ 
காண்‌ - விறிப்‌ 
பூபட்டையிவை கண்டாற்‌ 
போம்‌: 
உடலில்‌ நோய்களுக்குக்‌ 


காரணமாக நுண்‌ கிருமிகள்‌, ' 
புழுக்கள்‌, 
அழிக்கும்போது அவைகளைத்‌ 
தீரத்துடன்‌ எதிர்த்து போராடக்‌ 
கூடிய சக்தி இந்த “பூவரச, 
மூலிகைக்கு உள்ளது. இதிலே 
*கரம்ப்பூவரசன்‌ ' 


பூச்சிகள்‌ உடலை 


என்றும்‌, 


ஐந்தெண்ணெர£ர்ர 
வேப்பெண்ணெய்‌ 


ஆமணக்கெண்ணெய்‌ 


எள்‌ எண்ணெய்‌ 


்‌ புங்களண்ணெய்‌ 


இலுப்பை எண்ணெய்‌ 


ஆகியஇவைகள்‌ சேர்ந்த;,ஒரு 
கூட்டிற்கு ஐந்தெண்ணெய்‌ 


3 க பரப்‌ 


6-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


3900000901 100 92 


ஓ. 
சிறுர பா. 
கிராமங்களில்‌ இந்த கடி 
யானது, மிகவும்‌ அதிகம்‌ 
காணப்படும்‌ 
இலையில்‌ 
ணெயை தடிப்பு 


குப்பைமேனி 
தயாரித்த எண்‌ 
ஏற்பட்ட 
இடங்களில்‌ தடவ வேண்டும்‌. 
சிறுகுரிஞ்சான்‌ வேரை வெந்‌ 
நீரில்‌ அரைத்து மூன்று 
- நாட்கள்‌ காலை -மாலை உட்‌ 
பரண 


கொள்ளச்‌ செய்ய 


குணமாகும்‌. 


0 த்தம்‌ ௧ கடட கதத த 


“*சாதாபூவரசன்‌:* 
இரண்டு வகைகள்‌ உள்ளது. 
இதில்‌ * காய்பூவரசன்‌ “தான்‌ 
மருந்துக்கு அதிகமாகப்‌ பயன்‌ 
படுகின்றது. 


எ ன்றும்‌ 


பூவரசு மரத்தின்‌ பட்டை, 
காய்களைக்கொண்டு, தயாரிக்‌ 
கப்படும்‌ மருந்துகள்‌ எப்போ 
தும்‌ உடலைப்பரிசுத்தப்படுத்தி 
மேக வியாதியை அறவே 
அழிக்கும்‌ தன்மையுடையதாகி, 
உடலைத்‌ தங்கமேனியாக 
ஆக்கும்‌ தன்மையுடையது. 


உடலுக்கு நல்ல அழகுத்தரு 
வதுடன்‌, நல்ல ஆயுளையும்‌ 
கொடுக்கும்‌. நுரையீரல்‌, கல்லீ 
ரல்‌, மண்ணீரல்‌, இருதயம்‌, சிறு 
நீரகம்‌ முதலியவைகளை நல்ல 


முறையில்‌ செயல்படவைக்கும்‌ 


ஒரு காலத்தில்‌ “பூவரகஎண்‌ 
ணெமயமை*: எங்களது பரம்பரை 
யினர்‌ அதிக அளவில்‌ உபயோ, 
கப்படுத்தினர்‌. அதைப்பற்றிய 
சிறு குறிப்புக்களை கீழே தரு 
கின்றோம்‌. 


நூறு வருடம்‌ வளர்ந்த பூவரசு 
மாத்தின்‌ பட்டை 1700 கிராம்‌ 
நூறு வருடம்‌ வளர்ந்த வேப்ப 
மரத்தின்‌ பட்டை 1700 கிராம்‌, 
முதலிய இரண்டையும்‌ எடுத்து, 
மைய இடித்து ஒரு மண்பானை 
யில்‌ போட்டு 8 படி நீர்‌ விட்டு 
24 மணிநேரம்‌ ஊற வைக்கவும்‌. 
நீரை அடுப்பில்‌ 
ஏற்றி, ஒருபடியாகச்‌ சுண்ட 
வைத்து, இதனுடன்‌. சிற்றாம 
ணுக்கு எண்ணெய்‌, வெள்ளை 


மேற்கண்ட 


வெங்காயச்‌ சாறு, பூவரசங்காய்‌ 
சாறு, முள்ளங்கிச்‌ சாறு, வில்வ * 
இலைச்சாறு முதலியவைகளை 
ஒவ்வொரு வகைக்கும்‌ 

200 மில்லி எடுத்து சேர்க்கவும்‌. 


இதனுடன்‌ சென்னழிஞ்சப்‌ 


. பட்டை 35 கிராம்‌, : கடுக்காய்த்‌ 


CC-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


தோல்‌ 350 கிராம்‌ இரண்டையும்‌ 
அரைத்து சேர்த்துக்கொள்ள 
வும்‌. இவற்டைந மீண்டும்‌ 
“அவாரம்‌'' மரத்தின்‌ விறகால்‌, 
மெழுகு பதம்‌ 
காய்ச்சி, வடிகட்டி, 
புடத்தில்‌ (நெல்லுக்குள்‌ வைப்‌ 
பது), 
எடுத்து உபயோகிக்கவும்‌. 


வரும்‌ வரைக்‌ 
தானிய 


20 நாட்கள்‌ வைத்து 


தினமும்‌ காலையில்‌ 20 கிராம்‌ 
வீதம்‌ முதலில்‌ ஏழு நாட்கள்‌ 
சாப்பிட வேண்டும்‌ இதைப்‌ 
போல்‌ மூன்று முறைகள்‌ சாப்‌ 
பிட வேண்டும்‌. இதன்‌ மூலமாக 
வெண்குட்டம்‌, மேகரிணங்கள்‌ 
மூதலியன குணமாகும்‌. 


இதன்‌ அருமை பெருமையினை 
உணராத நம்‌ மக்கள்‌, பல நூற்‌ 
றாண்டுகள்‌ வளர்ந்த இந்த மரத்‌ 
தினை வீட்டின்‌ உத்திரங்களாக 
பயன்படுத்துகின்‌ றனர்‌. இப்படி 
“மனித உதிரத்தை சுத்தப்படுத்‌ 
தியும்‌, “வீட்டின்‌ உத்திரங்களா 
கவும்‌, பயன்படும்‌ .இந்த மரத்‌ 
தை :*பூவிராசா: என்று புகழ்‌ 
வதில்‌ தவறில்லை. இந்த நம்ம 
ராசா! - டிவிராசாவை!! 
லோரும்‌ உபயோகப்படுத்தி 
யயன்‌ பெறுவோம்‌: 


எல்‌ 


.கெளரவ ஆசிரியர்‌ 


CC-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 3 


உ 5) 
58) 
5 
2) 


9 4.84. Medical ணன்‌ 
விற்கும்‌ 
அம்பீஸ்‌ பார்மா மருந்து ( 
ல்‌ LIV 
“ CHITS-COF 
) CHITS-VITAL TONE 
CHITS IMFORTE 
CHITS COFFEE POWDER 
CHITS KUMARITONE 
CHITS RUMACURE OINT 
) CHITS TOOTH POWER 
CHITS CURE OINT 
டப்‌ ஏஜெண்டுகள்‌ 
திரு. சம்பத்குமார்‌, 
19, தேரடி வீத, கல்ல, 
இரு. 5, ந. பெருமாள்‌ 
946,கீழவாசல்‌, தஞ்சாவூர்‌. 
திகு ராஜகோபால்‌ 
\ நாட்டு இருந்து கடை சந்து 
ஈஸ்ட்‌ ரோட்‌, தஞ்சாவூர்‌. 
உ ராஜன்‌ கிளினிக்‌, கரூர்‌-5, 
ன்‌ இரளீந்திரநாத்‌, 
ந. 3; மெயின்‌ ரோடு, 
குத்தாலம்‌ 
A. A. BROTHERS 
2184, HareshKetanBuilding 
Shardhanand Road, 
ப Hathunga (Ck) Bombay. ! 19. 


காதி 4 க்கல்‌ 
௮ அிராமோத்பவன்கள்‌ 


அண்ணா சாலை, 
அடையார்‌. 

சர்வோதய சங்கங்கள்‌ 
அண்ணாசாலை, 
புரசைவாக்கம்‌ 
மடிப்பாக்கம்‌ 
மயிலரப்பூர்‌, போரூர்‌ 
ராட்டன்‌ பஜார்‌ 


காட ம்பாக்கம்‌, 
சென்னை-24. ' 
சைன பவ 


ரர ர த அ ச ப வட on EE பலவைக 


152, தே்கராஜபுரம்‌ ரோடு, 
1 


ப்‌ 


்‌ 
ததுத்துள்தும யல்ல வின்ப 


நந்தர்‌ 


3 


இதயா தடுப்புச்‌: சுவர்‌ 
ஓட்டைக்கு 
முலிகை மூரகூ 


டாக்டர்‌. தேவூர்‌ மணிவாசகன்‌ 


HE HR RR REE 


ந ந RIE ER RRS RE 


(நாய்‌ வந்தபின்‌ போக்கும்‌ 
ஆய்வுகளும்‌ அவசியம்‌. நோய்‌ 
வருமுன்‌ 
அவசியம்‌, கைகளை 
பயன்படுத்த மறந்‌ 
. தோமோ,அன்று முதலே அதிக 
அளவில்‌ நோய்கள்‌ தோன்ற 


காக்கும்‌ ஆய்வுகள்‌ 
மூலி 
என்று 


ஆரம்பித்துவிட்டன. 


நெருங்கியஉறவில்திருமணம்‌, 
கருச்சிதைவு மாத்திரைகளை 
உட்கொண்ட தாய்மார்களுக்கு 
பிறக்கும்‌ குழந்தைகள்‌, இதய 
பலஹினமுள்ள பெற்றோர்கள்‌" 
போன்ற பல்வேறு காரணங்‌ 
களினால்‌ இதயத்‌ தடுப்புச்‌ 
சுவரில்‌ ஓட்டை குழந்தை 
களுக்கு ஏற்படுகிறது. 
உதடு விரல்‌ நகங்கள்‌“ நிலநிற 
மாக இருத்தல்‌, வேலை செய்ய 
முடியாமை, சிலருக்கு அடிக்கடி. 
சுரம்‌, மற்றும்‌ இதயமின்‌ அலைப்‌ 


படம்‌(%.0.0.1ஸ்கேனிங்‌ ஆகிய 
வற்றால்‌ நோயை உறுதி செய்ய 
லாம்‌. 


திருமணமான பெண்கள்‌ 
தினசரி ஐந்து 
பூவிலுள்ள இதழ்களை மென்று 


செம்பருத்தைப்‌ 


சாப்பிடவம்‌ அல்லது தோசை 
மாவு அரைக்கும்போது 5 செம்‌ 
பருத்தை பூ சேர்த்து தோசை 
சுட்டு சாட்பிடவும்‌. அல்லது 
மேற்படி பூவின்‌ இதழ்களை 
25 போட்டு: வெந்நீர்‌ ஊற்றி 
மூடிவைத்து, ஒரு மணி நேரம்‌, 
சென்றதம்‌ வடிகட்டி காய்ச்சிய 
"பாலில்‌ கலந்து, தேன்‌ சேர்த்து 


'சாப்பிடவும்‌.. மேற்கண்டுள்ள 


““பூடி ஏதாவது ஒன்றை திருமதி 


கள்‌ சாப்பிட, பிறக்கும்‌ குழந்‌ 

தைகளுக்கு இதயத்‌ தடுப்புச்‌ 

சுவர்‌ ஓட்டை ஏற்படாது. 
இதய தடுப்புச்‌ சுவரில்‌ 


ST உள்ளவர்கள்‌. மேற்‌ 


CC-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research ந்‌ ட்‌ 


6 
அன ஆஅ ஆப ஆத ETE பைய ப்பை 


அ௯த்தியர்‌ கண்ட 


\ குளிர்‌ ஈரக்‌ கிஷாமம்‌! 

| இப்பினார்‌ தன்‌ மேலாணை 

) யிடுபுடோல்‌ முத்தக்‌ காசு 
பப்படாம்‌ சீந்தில்‌ ஈக்கு 

| பையவே நையக்‌ காய்ச்சும்‌ 
அப்பினார்‌ தேனி னாரோ 
டளாயினா ரென்னக்‌ கேட்டு 

\ வெப்பினார்‌ குளிரி னாரை 

வினவினார்‌ விடை கொண்டாரே! 


35 னை ஆம EE EE 


பொருள்‌: சுடுகாட்டை இட்மாய்க்கொண்ட 

பேய்புடல்‌, கோரைக்கிழங்கு, பற்படாகம்‌, 

சீந்தில்‌, சுக்கு, நைய இடித்து, எட்டிலொன்‌ 

றாய்க்‌ காய்ச்சிய கிஷாயத்தை அதிக உஷ்‌ 

ணம்‌ கொண்டவர்கட்கும்‌, குளிர்‌ சுரம்‌ உள்‌ 

ளவர்கட்கும்‌ கொடுக்க முழுவதும்‌ குணமா 
) கும்‌ என்கின்றார்‌. 


7, 


EEE. 


கண்டுள்ள முறைகளோடு மலச்சிக்கல்‌ இருப்பின்‌ தினசரி 
துளசி இதழ்கள்‌ 3 சேர்த்துக்‌ இயற்கை எனிமா எடுத்துக்‌ 
கொள்ளவும்‌. மேலும்‌ மருதம்‌ கொள்ளவேண்டும்‌. ' 
பட்டைச்‌ சாறுடன்‌ தேன்‌ 
கலந்து சிறப்புமிகு சிற்சபை  பரர்லியுடன்‌ செம்பருத்தம்‌ பூ 
பார்மசியின்‌ “மருதம்‌ மணப்‌ 5: ளசி இதம்‌ 3, வெண்‌ 
பாகு" சாப்பிட்வும்‌. இதய :57மரைப்பூ இதழ்கள்‌ 5சேர்த்து 
அறுவை : சிகிச்சை செய்து கஞ்சி வைத்து வடிகட்டி தேன்‌ 
கொண்டவர்களும்‌ சாப்பிட கலந்து சாப்பிடவும்‌. திராட்சை 
வம அ ஆரஞ்சு, சாத்துக்குடி பழச்‌ சாறு 
3 - -கள்‌ சீமை , அத்திப்பழம்‌, 
இயற்கை மருத்துவ மனை பேரீச்சம்பழம்‌ தினசரி உண 
களில்‌ பழச்சாறுகளை மட்டுமே வாகும்‌. 
இததோலை | தண்கடல்‌ சம்பக 
ப டட "படத்து செடி வளர்ப்போம்‌... இதயத்தை 
கிறார்கள்‌. ச வலுப்படுத்துவோம்‌.. 
. 00-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


த்த 19:93: அக்கட 


ல மணத்தக்காணி க 
3 சித்தமருத்துவர்‌ ன்‌ 
30 டாக்டர்‌. எஸ்‌. கிருஷ்ணமுூர்த்தி.தாராபுரம்‌. 3 
9 se 
SESE IESE வைடு வதக்க க பய 

இந்திய முறை மருத்துவங்‌ உணவோடும்‌ கலந்த ஒன்‌ 
கள்‌ அனைத்து அறிவியல்‌ றாகும்‌. எனவே நமது சித்த 
அடிப்படையிலே அமைந்து மருத்துவமுறைசமையற்கட்டில்‌ 
உள்ளன. வாயுவைப்‌ துவங்குகின்றது, “உணவே 
பெருக்கக்‌ கூடிய பொருட்‌ மருந்தாகவும்‌, மருந்தே உண 


கள்‌ வாத நோயை மிகுதிப்‌ 
படுத்தும்‌ 
நாட்டு அறிவியலுக்கு எட்டா 
ததும்‌, அதன்‌ உதவி கொண்டு 
விளக்கமுடியாததுமாய்‌ இருப்‌ 
பினும்‌, நடைமுறையில்‌ உண்‌ 
முடிகிறது 
பித்தத்தால்‌ சூடு ஏற்படும்‌ என்‌ 
றுணர்ந்து குளிர்ச்‌ சியான குண 


என்பது மேல்‌ 


மையை உணர 


முடைய பொருட்களைக்‌ 
கொடுத்து சூடு குறைக்கப்படு 
கிறது. கபம்‌ அழிவதற்கு கார 
ணமாக அமைகின்றது. இயற்‌ 
கையாய்‌ இறக்கும்‌ மனிதன்‌ 
ஒவ்வொருவரும்‌ கபம்‌ கட்டி 
இறப்பதைக்‌ காணலாம்‌. இவ்‌ 
வாறு உண்மையான அறிவிய 
லின்‌ அடிப்படையில்‌ அமைந்த 
துவே சித்த மருததுவம்‌ ஆகும்‌. 


சித்த மருத்துவ " முறையில்‌ 
மருந்தென்பது 
தொன்றல்ல, 


தனியான 
நமது அன்றாட 


வாகவும்‌ இருக்கிறது உதாரண 
மாக பருப்பு போன்ற வாயுவை 
பெருக்கும்‌ உணவுகள்‌ சமைக்‌ 
கும்போது பெருங்காயம்‌ 


சேர்ப்பது, வாளை மீன்‌ ௪ றிக்கு, 


_ பூண்டு கூட்டுவது, இறைச்சிப்‌ 


பொருட்களுக்கு கவிச்சி நீக்கப்‌ 
பெருஞ்சீரகம்‌ சேர்ப்பது, நிலக்‌ 
கடலை உண்ட பின்‌ சர்க்கரை 


திண்பது, முட்டைக்கு மிளகு 


தூள்‌ சேர்ப்பது, கருணைக்‌ 
கிழங்கிற்கு _புளி சேர்ப்பது 
போன்ற பலவும்‌ அறிவியல்‌ 


அடிப்படையில்‌ அமைந்த 
உணவு முறைகளே ஆகும்‌ 


விரதம்‌ என்ற பெயரில்‌ பட்‌ 
டினி இருந்து சீரண உறுப்பு 
கட்கு ஓய்வு கொடுத்தபின்‌ 
விரதம்‌ முடிக்க அகத்திக்‌ 
உண்பதுவிரதத்தால்‌ ஏற்பட்ட 
பித்தத்தை _தணிக்கவே ஆகும்‌ 


‘CC-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


ப 


ட்‌ அனலாசூரனை விழுங்கிய 


விநாயகர்‌ அருகம்புல்கொண்டு . 


அர்ச்சனை செய்தார்‌ என்பது 
அருகு அனலைத்‌ தணிக்கும்‌ 
என்ற உண்மையைக்‌ காட்‌ 
டவே. 


சிவபக்தி மிகுந்த தாசி ஒருத்தி 
சிவனிடம்‌ என்பாதம்‌ உங்கள்‌ 
சிரசில்‌ இருக்கவேண்டும்‌ என்று 
வாய்தவறி வரம்‌ கேட்டாள்‌, 
சிவபெருமானும்‌ அவளைத்‌ 
தும்பை செடியாக்கி அதன்‌ 
பூவை தன்‌ தலையில்‌ அணிந்‌ 
தார்‌. அழிக்கும்‌ தொழிலுடைய 
கபம்‌ தும்பைப்‌ பூவி ற்கு 
அடிமை என்று காட்டவே! 
இதுபோன்ற செய்திகள்‌ ஏரா 
ளம்‌ உள்ளன. சித்த மருத்துவத்‌ 
தில்‌ சில எளிய முறைகளை 


RHR RHR 


காட்ரக்கரளை! 


இதுதென்னிந்தியாவில்‌ பயி 
ராகும்‌ ஒரு செடியாகும்‌. இது 
காடுகளிலும்‌, மலைகளிலும்‌ 
, பயிராகுவதால்‌, இதற்கு இந்த 
பெயர்‌ ஏற்பட்டது. இது வாதம்‌ 
பிரமேகம்‌, முளைமூலம்‌ முதலிய 
வியாதிகளைக்‌ குணமாக்கும்‌. 


கந்தம்‌, 


ட க த க்‌ ர்‌ 


கேக்குவிதை! 


இதைச்‌ சீமைச்‌ சோம்பு 
அழைப்பர்‌. இது இந்தியாவி 
லும்‌, இங்கிலாந்து, ஜெர்மன்‌, 


போன்ற இடங்களில்‌ பயிரா 


கின்றது, மருந்துகள்‌ வாசனை 


பெறுவதற்கும்‌, வயிற்றுப்‌ 
பொருமல்‌, வயிற்றுவலி மூத 
லியவற்றீற்கு உபயோகிக்க 
லாம்‌, 


RRR MRO IIE 


அனைவரும்‌ ஒரளவு தெரிந்தி 
ருந்தால்‌ நலமென்ற நோக்கில்‌ 
இன்று மணத்தகாளி என்ற 
மூலிகையைப்‌ பற்றிக்‌ காண்‌ 
போம்‌. 


இதன்‌ பெயர்கள்‌ 


மணத்தக்காளி, மிளகுத்தக்‌ 
தக்காளி, உலகமாதா, விடைக்‌ 


வாயசம்‌, காகமாசீ 


என்றும்‌, ஆங்கிலத்தில்‌ சோல 


னம்‌(Solanம Nigrum) சோலனம்‌ 


ருப்ரம்‌ (Solanum Rw) என்‌ 
றும்‌, தெலுங்கில்‌ (Kamanchi- 


018110) sாமரட் சி செட்டு என்‌ 


99191 AREAS 


றும்‌ உலைலையாளத் தில 


CC-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy : 


்‌ என்றும்‌, 


. நாட்களில்‌ ஏற்படும்‌ 


(Manithakkalai) மணத்தக்காளி 
கன்னடத்தில்‌ 
Kakanuochi) காசமுள்சி என்‌ 
றும்‌, இந்தியில்‌ (Moka) மாவ 


என்றும்‌ அழைக்கப்படும்‌. 


இதில்‌ சிகப்பு, கருப்பு என 
இரண்டு இனங்களுண்டு. இரு 
செடிகளும்‌ இந்தியாவில்‌ 
கிடைக்கக்‌ கூடியன. குணத்‌ 
தில்‌ இவ்வி ரண்டுக்கும்‌ 


பெரிதும்‌ வேற்றுமை இல்லை. 


மணத்தக்காளியின்‌ கீரை 
ஏறத்தாழ தூதுவளை இலை 
போல, ஆனால்‌. முள்‌ இல்‌ 


லாமல்‌ சற்று நீண்டு இருக்கும்‌. 
காய்கள்‌ மிளகு அளவு பச்சை 
பழுத்தால்‌ நீல 
நிறக்கருமை கலந்து காணும்‌. 


நிறமாகியும்‌, 


ரவையை 
மிதற்கத்திகமை 


இந்த நோய்‌ சளியோடும்‌, 
சுரத்தோடும்‌ ஏற்படும்‌. இது 
அமாவாசை, ட பளர்ணமி 
சுர 


நோயாகும்‌. 


HOR RRR 


மூ 


மணத்தக்காளி இலையை 
நமது நாட்டில்‌ பொதுவாக 
சேர்த்து 


உபயோகிப்‌ 


துவரம்‌ பருப்புடன்‌ 
சமையல்‌ செய்து 
பது வழக்கம்‌ இதனால்‌ உடல்‌ 
குளிர்ச்சியாகும்‌. உடல்‌ 
தளதளப்பும்‌, வசீகரமும்‌ உண்‌ 
சூடு தணியும்‌. 
யாவும்‌ 


டாக்கி உடல்‌ 
எரிச்சல்‌ அழற்சி 
தணியும்‌ உஷ்ண நோய்களை 
யும்‌ 
வேக்காடு, மலச்சிக்கல்‌, கபம்‌ 


வாய்‌ வேக்காடு, கூடல்‌ 
ஆகியவைகளை நீக்கி ஆரோக்‌ 
கியத்தை அளிக்கும்‌. பாம்பு 
தேள்‌ மற்றும்‌ சில விஷக்கடிக்‌ 
குப்பின்‌ இந்த மணத்தக்காளிக்‌ 
தாள்தோறும்‌ ஒரு 
வாரம்‌ வரை உண்டுவர விஷங்‌ 


கீரையை 


களினால்‌ ஏற்பட்ட கோளாறு 
-கள்‌ யாவும்‌ உடலை விட்டு 


சில 


கோவை, பெங்களூர்‌, மதுரை 


பிராந்தியங்களில்‌, 
மாவட்டங்களில்‌ “சுக்கட்டி 
கீரை என்று அழைப்பார்கள்‌. 


பயன்படும்‌ உறுப்புகள்‌: 
இலை, காய்‌ 


சுவை _ இனிப்பு 
தன்மை _ தட்பம்‌ 
பிரிவு _ இனிப்பு 

2 


6-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


10 


செய்கை _ உடற்‌ : குணம்‌ 
தேற்றி சிறுநீர்ப்‌ பெருக்கி, : 
வியர்வைப்‌ பெருக்கி, கபத்தால்‌ உண்டாகும்‌ 
கோழையகற்றி நோய்கள்‌, நாப்புண்‌ வேக்‌ 


காடு நீங்கும்‌. வற்றல்‌ நோயா 
ளிகளுக்கு மிகவும்‌ நல்லது, 

“்‌£ நாய்க்கு கபற்நீரும்‌ காரிகையே - அவ்விலைக்கு 
வாய்க்கிரந்தி வேக்காடு மாறுங்‌ காண்‌ - தீக்குள்‌ 
உணக்கீடு வற்றல்‌ உறுபினியோர்க்‌ காகும்‌ 

மணத்தக்காளிக்‌ குள்ள வாறு. 


இதன்‌ பொருள்‌: 


மணத்தக்காளியைக்‌ கறியா மணத்தக்காளியினது காய்‌, - 


யேனும்‌, வேறு விதங்களாயே கனி, இலை, வேர்‌, இவற்றை 

னும்‌  “உண்டுவரின்‌ மார்பில்‌ குடிநீரில்‌ உட்கொள்ள, நீண்ட 

கோழை சேர்தல்‌, இருதமல்‌ வாழ்நாளும்‌, நோயற்ற உடலு 

இளைப்பு (க்ஷயம்‌) முதலியன டனுக்‌ இருக்கச்‌ செய்யும்‌. 

விலகும்‌ என்பதாகும்‌. ்‌ 
மணத்தக்காளி 


“மல மிளகுத்‌ தானே மகாகபமும்‌ போகும்‌ 
பல மிகுந்த வாதம்‌ போம்‌ பார்க்குண்‌ -- மலை போர்‌ 
பளைத்து பூரித்த முலைப்‌ பாவாம்‌ கேள்‌! நல்ல Fi 
மணத்தக்காளிக்‌ காமை வாழ்த்து. 


வற்றல்‌ 


“ நீர்‌ பேதியாகும்‌ நிலைவ மனம்‌ போம்‌ வாயிற்‌ - 
கூர்ப்ப விலைப்டி மறுங்‌ கூறுவதோ - பார்கினினும்‌ 
மிக்கான நோயோர்‌ விரும்புகின்ற நல்ல மணத்‌ - 
தக்காளி வத்தலுக்குத்‌ தான்‌: - 


தீர்‌ பாண்டு, மகோதரம்‌, உள்‌ இலையை இடித்துப்‌ பிழிந்த 
ரணம்‌, தேகதடு சொட்டு முத்‌ ட. 20மி. ஸி தம்‌ 
ம்‌ ல்ல னமும்‌ குடிக்க நோயெல் வ 
திரம்‌, எரிச்சல்‌, ஆகியவை. இவன க வன்‌ வெல்லாம்‌ 
களுக்கு மணத்தக்காளி விலகிவிடும்‌. 2 


CC-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


யக்குவமுறை 


மணத்தக்காளி வற்றலை 


தேவையான அளவு வாங்கி 
அதனைப்‌ புளித்தமோர்‌ விட்டு 
சிறிது உப்பிட்டு ஊற வைத்து 
வெய்யிலில்‌ உலர்த்திப்‌ பத்தி 
படுத்திக்‌ 


இதனை நல்லெண்ணை 


ரப்‌ கொள்ளவும்‌. 
அல்லது நெய்‌ கொண்டு பெரி 


யோர்‌ வரை உபயோகிக்க 


லாம்‌ சதா நோயுடன்‌ 
போராடி உடல்‌ இளைத்துக்‌ 
காணப்பவர்களும்‌,நோஞ்சான்‌ 
உடல்‌ உடையவர்களும்‌ மலச்‌ 
சிக்கல்‌, வயிற்றீல்‌ பூச்சி உள்ள 
வர்களுக்கு மணத்தக்காளி வற்‌ 
றல்‌ மிகச்‌ சிறந்ததாகும்‌. பசியே 
இல்லாது வாந்தி, 
மந்தம்‌, அரோசகம்‌, ஆஸ்துமா 
மற்றும்‌ நீரிழிவு நோயாளிகள்‌ 


குமட்டல்‌, 


உபயோகிக்க நன்மை 


பயக்கும்‌. 


எுவாசம்‌, காசம்‌ இவைகளுக்கு 
மணததக்காளித்‌ மைலம்‌ :- 
(காக மாசித்‌ தைலம்‌) சிகப்பு 
. மணத்தக்காளிஇலைச்சாறு:நல்‌ 
லெண்ணெய்‌ இவை இரண்டும்‌ 
வகைக்கு ஒரு லிட்டர்‌, மிளகு, 
திப்பிலி வகைக்கு 10 
கிராம்‌ எடுத்து பொடி செய்து 
அனைத்தும்‌ ஒன்றாகக்‌ கலந்து 


சுக்கு, . 


காய்ச்சி 


கொண்டு 


தைல பதமாய்க்‌ 


"வடித்து . வைத்துக்‌ 


விதையை 


எடுத்து, 


காலை, 


துத்தி 


பாலில்‌ ஊறவைத்து, 


மாலை இரண்டு வேளை 


மூன்று நாட்கள்‌ சாப்பிட 
பூரண குண மாகும்‌. 
3 வ தத கந்த நசி அந வ 

20000 20% 21% அ மட 20 


HI EK 


இதில்‌ வேலைக்கு 1-2 தேக்‌ 


= 


கரண்டி வீதம்‌ தினமும்‌ இரு 


வேளை உட்கொள்ள சுவாச 
காசம்‌, காசம்‌, முதலியான 
குணமாகும்‌. 


பறவை தோஷம்‌ 
நீக்க மருந்து. , 


பறவைதோஷம்‌ கண்ட குழந்‌ 
தைளுக்கு அடிக்கடி 
ஏற்படும்‌. மலம்‌ தண்ணீர்போல 
கழியும்‌, சில 
போலவும்‌, பச்சையாயும்‌ கழி 
யும்‌ வாந்தி உண்டாகும்‌. முகம்‌ 
வாடி கழுத்து மெலியும்‌. - குழந்‌ 
தை அலறி அழும்‌. நா வரண்டு 
விடும்‌. சுவாசம்‌ விடும்‌, போது 


சுரம்‌ - 


சமயம்‌ மாவு 


6-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


12 


சித்தாலராபா! 
பிரஇ சனிக்கிழமை காலை 
10-80 மணி முதல்‌ 2-30மணி 
வரை இத்தாலயாவில்‌ 
மருத்துவ ஆலோசனை 

வழங்கப்படும்‌. , 
சித்தாலயா 1 
916, 5-வது தெற்கு 
குறுக்குத்‌ தெரு 

கபாலீஸ்வரர்‌ நகர்‌, 

நீலாங்கரை, சென்னை-41 


நெஞ்சில்‌ குழி விழும்‌. 
உண்டாகும்‌. முகம்‌ 
தோன்றும்‌ உடல்‌ 

நாற்ற மடிக்கும்‌. 
குழந்தை நடக்க ஆரம்பிக்கும்‌ 
போதுதான்‌ இந்த வியாதி ஏற்‌ 


இசிவு 
மஞ்ச 
ளாகத்‌ 

பச்சிலை 


படும்‌ இது பட்சி தோஷம்‌ 
எனப்படும்‌. 

இதற்கு மருந்து 
மணத்தக்காளி வேர்‌ -15கி 
பிச்சி வேர்‌ ரத தி 
வெங்காயம்‌ 15 கி 


சிற்றாமணக்கெண்ணெய்‌- லி 


மூலிகைகளைப்‌ பெ ராடி 


செய்து எண்ணெய்‌ இட்டுக்‌ 


காய்ச்சி வடித்து, ஒரு சிறிய 
உள்ளுக்கும்‌ 
கொடுத்து தலை உ சியிலும்‌ 


கரண்டி அளவு 


தடவி வர குணமாகும்‌. 
திருஷ்டி தோஷம்‌ 


. சிலர்‌ குழந்தைகளை ஆவ 
லோடு எடுத்து அணைத்து 
“இந்தக்‌ குழந்தை எவ்வளவு 
அழகு” என்று வியப்புற்று 
நோக்குவதால்‌ உண்டாவதே 
திருஷ்டி தோஷம்‌. இது **கண்‌ 
ணெறிதல்‌' என்று கூறப்படும்‌ 
ஆங்கிலேயர்‌ கூட “விக்கட்‌- ஐ* 
என்று கூறுவார்கள்‌. இதனால்‌ 
குழந்தை சதா அழும்‌. 


இதற்கு மருந்து:- 


மணத்தக்காளிச்‌ சாறு 1/8 ௮ 
துளசிச்‌ சாறு 1/8 அ 
நுறைப்‌ பால்‌ 1 ௮ 


இவைகளை கலந்து இரண்டு 
AOS 3 வேளைக்கு கொடுக்க 
குணமாகும்‌ ம்‌ 


கணைநோய்‌ 
, மம்தைகளைத்‌ தொட ' 
ரும்‌ அதிக: உஷ்ண 


சம்பந்தமான நோய்களில்‌ 


கணையும்‌ ஒன்று. கணை: 


CC-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Académy 


13 


le HO ERE HEI 


மருத்துவப்‌ 


புழிமாொழிகன்‌ 
கை, கால்‌ வீக்கத்திற்கு. 


உத்தாமணிப்பால்‌! 
0 பித்தத்தைக்‌ குறைக்கச்‌ 
சரகம்‌! 


ற அரணைக்‌ கடியை 
றும்‌ சிறுகுறிஞ்சான்‌ 


ஆற்‌ 


இடுப்பு வாதத்திற்கு 
மாவிலங்கைப்‌ பற்று! 
0 இளநீர்‌ குடித்தால்‌ நீர்க்‌ 
கடுப்பு நீங்கும்‌ 
குச்சி 
குருடு 


0 கோழையை இளக்கும்‌ 
குப்பைமேளிச்‌ சாறு 


எடுத்த பிள்ளைக்‌ 


[௦ சுண்ணாம்புச்‌ சத்துக்கு 


முருங்கைக்கீரை 


0 பாம்புக்‌ கடிக்கு, வாழைப்‌ 
பட்டைச்‌ சாறு 

டு விஷத்தைக்‌ குடித்தவன்‌ 
மிளகுநீரைசாப்‌ பிட 
வேண்டும்‌! 

0 வேதனைத்‌ தரும்‌ இருதய 

நோய்க்கு வெந்தயக்கீரை! 

| தொகுத்தவர்‌: 

| பழனிசாமி,3.௦0 தாலம்‌. 

1 


நோய்‌ கண்ட குழந்தை புறங்‌ 
கையை முகத்தில்‌ தேய்த்துக்‌ 
கொண்டு அழ ஆரம்பிக்கும்‌ 


சுரம்‌, தொண்டை, கம்மல்‌, 
புகைச்சல்‌, வறட்சி இருமல்‌, 
முகம்‌ கண கணப்பாக சுவாச 
கஷ்டம்‌ இருக்கும்‌. அதிக 
சிரமத்தின்‌ பேரில்‌ இருமல்‌ 
ஏற்பட்டு கொஞ்சம்‌ சளி 


வெளியாகும்‌. முகம்‌ வெளுத்து 
உதடுகள்‌ நீல நிறமாக மாறி 
விடும்‌. குளிர்‌ 
காலத்தில்‌ இந்த நோய்‌ காணும்‌ 
இது 3 முதல்‌ 7 வயது வரை 
வரும்‌. கணை உள்ள போது 
காணும்‌. இருமலுக்கு, பின்‌ 
வரும்‌ கியாழம்‌ நல்ல குணம்‌ 
தரும்‌. 


முக்கியமாக 


மணத்தக்காளியிலை 50 கி 
ஏலம்‌ _—10 கி 
வெந்தயம்‌ 10 கி 
வெங்காயம்‌ 75. தி 


இவைகளை ஒன்று சேர்த்து 
ஒரு மண்‌ சட்டியில்‌ இட்டு 
சிவக்க வறுத்து அதில்‌ ஒரு 
லிட்டர்‌ நீர்‌ விட்டு 1/8 
லிட்டராகக்‌ சுண்டக்‌ காய்ச்சிய 
சியாழத்தில்‌ நாள்‌ ஒன்றுக்கு 
3 வேளை ஒரு அவுன்ஸ்‌ வீதம்‌ 
கொடுக்க குணமாகும்‌. . 


நாய்முள்‌ தோஷம்‌ 
நீங்க மருந்து 


மணத்தக்காளி யிலை ஒரு 


RRR இ: ரபா எடை, சங்கன்‌ கொழுந்து 


6-0. kn Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


ஒரு ரூபாயெளை, நெருஞ்சில்‌ 
காய்‌ ஒரு ரூபாய்‌ எடை, மிளகு 
ரூபாயெடை, வெங்சாயம்‌ ரூபா 
யெடை, மஞ்சள்‌ ரூபாயெடை 
இவைகளை உரலில்‌ போட்டு 
இடித்து சாறு எடுத்து சங்களவு 
காலை மாலை கொடுத்து 
வந்தால்‌ நாய்‌ முள்‌ தோஷம்‌ 
குணமாகும்‌. 


“ அதிக ருசியான அரிய 
மணத்தக்காளிப்‌ புதிய பசுங்‌ 
கீரையைப்‌ புசிப்பீரேல்‌ பரந்‌ 
திடும்‌ நோயெல்லாம்‌” 


கூறி விடை பெறுகிறேன்‌. 


எனக்‌ 


பசுமை நிறமான இதன்‌ காய்‌ 


YE 30226 12 AK 


களை சமைத்து உண்ண 
இளகிய மலத்தை உடைத்துத்‌ 
தள்ளி நீராக பேதியாகும்‌. மார்‌ 
பில்‌ 


வாதரோகம்‌ போக்கும்‌, 


கபத்தை அறுத்துத்‌ தள்ளி 


மணத்தக்காளியின்‌ எடைக்கு 


பத்து பங்கு சலம்‌ விட்டு மணி 


நேரம்‌ எரித்து வடிகட்டி 
வேளைக்கு 1-2 அவுன்ஸ்‌ 
அளவு கொடுக்க இருமல்‌, 
காயம்‌, மலச்சிச்கல்‌ வாதக்‌ 


கோளாறுகள்‌ தீரும்‌. மணத்தக்‌ 
காளிக்‌ காயை நெய்‌ விட்டு 
வதக்கிப்‌ புளி காரம்‌ இட்ட 
குழம்பில்‌ சேர்த்து தாளித்து 
உண்பதால்‌ வெட்டைச்‌ சூடு 
நீங்கும்‌. 


DEES SSS He 


ழ்‌ முஞ்சி 


தயாரிப்பு: சிற்சபை பார்மசி 


இரத்ச அழுத்தம்‌, இர 
கோளாறு, கவாசகாசம்‌, 
பொருமல்‌, நரம்புகள்‌ வலி, ே 


சளி கரையும்‌. 


நீடித்த 


சென்னை. போன்‌: 426714 


தீ தத்தில்‌ கொழுப்பு, இருதய 
சளிப்பு நீங்கும்‌. வயிறு 
தாள்‌ பிடிப்பு நீங்கி குழந்தைகள்‌ 


வாங்கி பயனடைவிர்‌! 


கிடைக்குமிடம்‌: 
சிற்சபை மருத்துவமனை 
> சென்னை-24. 


சிற்சபை சித்தானந்த வைத்திய சாலை, 


கான்‌ 


OER AIRY RRR தத் கக ணி 


3 ச புரம்‌-2 போன்‌ : 2981, 5351 


CC-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


த்த pt த்‌ WA ம்‌ 
23% த்த 


3 Ye 


xk ந்‌ 0 இல 3 த்‌ 


TI 


பொன்னுக்கு வீங்கி 
என்றும்புட்டாலம்மை என்றும்‌, 
தாளம்மை என்றும்‌, நம்‌ 
நாட்டில்‌ அழைக்கப்படும்‌ இந்த 
சுரப்பிநோய்‌ பெராடீட்‌ என்ற 
கிரந்தி கழுத்தின்‌ - இருபறத்தீல்‌ 
இருப்பது. இது அழற்சி அடை 
வதால்‌ புடைத்தும்‌, வீங்‌ 
கியும்‌ வேதனையை அதிகமாக்‌ 
கும்‌. இந்த நோய்‌ முதலில்‌ ஒரு 
புறத்தில்‌ ஆரம்பித்து குணமான 
பின்‌, மறுபுறமும்‌ தோன்றும்‌. 


இந்த நோய்‌ வந்தால்‌ கழுத்‌ 
தின்‌ இருபுறமும்‌ வீங்கும்‌. 
தொண்டை வலிக்கும்‌. ஆகாரம்‌ 
முடியாது. நான்கு 
நாட்கள்‌ வலியுடன்‌ காய்ச்‌ 
சலும்‌ இருக்கும்‌. பிறகு தானே 
சரியாகிவிடும்‌. இந்த நோய்‌ ஒரு 
வித தொற்று தோயாகும்‌. இது 
ஒரு வித கிருமியினால்‌ பரவுகிறது 
என மேல்‌ நாட்டு விஞ்ஞானம்‌ 
கூறுகிறது. 


விழுங்க 


நம்‌ நாட்டு . மக்கள்‌ இதனை 
ஒருவித அம்மை நோய்‌ என்றும்‌ 


ERED 

நல்‌ 
ஞா r வத வெரி? ட 
ற ஸ்‌ விழு ம்‌ 


மற்றவர்கள்‌ 


நோயாளியுடன்‌ 


சேர விடாமலும்‌, நோயாளியை 
மற்றவர்களிடம்‌ நெருங்கவிடா 
மலும்‌ வைத்திருப்பர்‌, ஒருவாரம்‌ 
கழித்து தலைக்கு தண்ணீர்‌ 
விடுவர்‌. வேட்பிலையையும்‌ 
மஞ்சளையும்‌ அரைத்து வீங்கிய 
பகுதிகளில்‌ பூசுவர்‌, திரவ உண 
வினை கொடுப்பார்‌. இவ்‌ 
பழக்கம்‌ இதுவரை 
நன்மையில்‌ தான்‌ நடந்து 
வருகிறது. 


வாறான 


இந்தோய்‌ வந்தவர்களுக்கு 
அபாயமான சம்பவம்‌ எதுவும்‌ 
ஏதாவது 1,2 


சனியாலும்‌, 


நோரவில்லை. 
நோயாளிகள்‌ 
காய்ச்சலாலும்‌ அதிகமாக 
மரணம்‌ ஏற்பட வாய்ப்புள்ளது 
மற்றபடி வேறு எந்த தீமையும்‌ 
கிடையாது. 

இந்த நோய்‌ கண்டவர்கள்‌ 
திரவ உணவுடன்‌ பலர்சிக்கல்‌ 
இல்லாமல்‌ பார்த்துக்கொள்ள 
வேண்டும்‌. இந்த தோயினால்‌ 
(ORCHITIS) என்று சொல்லும்‌ 
படியான ஒரு வியாதி ஆண்‌ 
வீதையை பாதிக்கும்‌ படியான 
தழ்நிலை ஏற்படும்‌. 


CC-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


16 


We 


த்தத்தில்‌ 
36 
3 


பலவகை 


xe 
Me 
98 
& 


ARMA 909399 HEARN 


சாதாரணமான மஞ்சள்‌, மர 
மஞ்சல்‌, கஸ்தூரி மஞ்சள்‌, இம்‌ 
மூன்றையும்‌ திரிமஞ்சள்‌ என்ற 
பெயரிட்டு அழைக்கப்படும்‌. 
மஞ்சளில்‌ இரண்டு வகை 
யுண்டு. கப்பு மஞ்சளென்றும்‌ 

்‌ கறி மஞ்சளென்றும்‌ இரண்டு 
வகையாகப்பிரிக்கப்பட்டுள்ளது- 


சாதாரணமாக இதனுடைய 
கிழங்குகள்‌ தான்‌ பயன்‌ 
படுகிறது. இது உடலுக்கும்‌ 
"உஷ்ணத்தையும்‌ (STIMUL 


ANT) அகட்டுவாய்‌ அகற்றி 
யாகவும்‌ (CARMINATIVE ) 
உபயோகப்படுகிறது. 


இது உடலிலுள்ள புலால்‌ 
நாற்றத்தையும்‌ பசியையும்‌ 
தூண்டக்‌ கூடியது, இது ஐந்து 
வடையான குற்றத்தையும்‌, 
தலைவலி, தலைபாரம்‌, வீக்கம்‌, 
- வண்டுக்கடி இவைகளைப்‌. 
போக்கும்‌. உடலுக்கு நல்ல 


பொன்‌ நிறத்தைக்‌ கொடுக்கக்‌ 


கூடிய ஆற்றல்‌ உள்ளது. 


மஞ்சளை, சிறிது வேப்ப 
இலையுடன்‌ அரைத்து கலந்து 
கட்டிகள்‌ மீது கட்ட, எளிதில்‌ 
பழுத்து உடையும்‌. மஞ்சளை 


குணங்‌ கண்‌ 


நவை கையை 


மளுசணின்‌ 


கந்த டிரச ்‌ 
ERE 


மஞ்சளுடன்‌ ஆடா தோட 
இலையை சேர்த்து பசுவிஎ 
நீரையும்‌ சேர்த்து அரைத்‌ 
தடவசொரி,சிரங்குகள்‌ நீங்கு 


கண்நோய்‌ உள்ளவர்களுக்‌ 
மஞ்சள்‌ கலந்த நீரில்‌ நனைத்‌ 
சிறிய துணியை உபயோகிக்‌ 
கண்‌ சிகப்பு, கண்வலி, ௧௨ 
அருவல்‌ கண்ணில்‌ நீர்கோத்த 
முதலியன குணமாகும்‌, 


கறிமஞ்சள்‌ உணவில்தா। 
அதிகமாகப்‌ பயன்‌ படுத்தப்ட 
CEL 


மர மஞ்சளில்‌ அதிகமா 
இதன்‌ பட்டையைத்தான்‌ உ 
யோகப்‌ படுகிறது. இது, குழ 
-தைகட்கு ஏற்படும்‌ கணநோ। 
உட்சுரம்‌, மூலநோய்‌ முதலிய 
குணமாகும்‌. | 
ன்‌ | 
கஸ்தூரி மஞ்சளின்‌ கிழங்‌। 
தான்‌ அதிகமாகப்‌ டமன்ப। 
கிறது. இதனால்‌ பெரும்‌ புண்‌ ௧6 
கரப்பான்‌. நுண்‌ புழுக்க 
போகும்‌ ஆண்‌ மையும்‌ அறிவ 


சுட்டு முகர, நீரேற்றம்‌ நல்கும்‌. பெருகும்‌, 


CC-0. In Public-Domain. ‘Digitized by Muthulakshmi Research Academy 


4 


ம்‌ 


ர 


ப ந்கக்க்க் க்கைள கைக்‌" 


பட 
3 
நற்றவ 


மயிறு கழியும்‌, 
உண்டாகும்‌. மயக்கமாய்‌ திடீ 
வீறிட்டலறியேழுந் 
கண்கள்‌ இரண்டு 


வாந்தி 


ரென்று 

ஜிக்ருகும்‌. 
சோர்ந்து போகும்‌ பற்களை 
கடிக்கும்‌. 
மஞ்சள்‌. 


நெறுநெறு வெனக்‌ 
இந்த வியாதிக்கு 
வசம்பு, ஏலம்‌, வேப்பீர்க்கு, 
ஓமம்‌, குட்டிவிளா இவைகளை 
எடுத்து நறுக்கி, 
போட்டு அதில்‌ 
கோரோசனையை அரைத்து 
உள்ளுக்குக்‌ கொடுத்து, இதை 
யே மேலுக்கும்‌ பூசி குளிப்‌ 
பாட்ட குணமாகும்‌. 


யெல்லாம்‌ 


கிஷாயம்‌ 


பால்‌ போல்‌ கழியும்‌, ' உடல்‌ 
காயும்‌. வெளுக்கும்‌. வயிற்றில்‌ 


்‌ இரைச்சல்‌ வலிகாணும்‌. இந்த 


வியாதிக்கு கற்றமைச்‌ சோற்றில்‌ 
கடுக்காய்‌ பொடி தூவி பிசைத்‌ 
துவைக்க நீருறும்‌, அதில்‌ திப்‌ 
-பிலியை வறுத்துப்பொறித்துத்‌ 
தூவிக்கொடுக்க குணமாகும்‌. 


வாயில்‌ நீர்வடியும்‌, வாந்தி 


குழந்தை மருத்துவம்‌ 5 


* 


36 
3221021022 


பண்ணும்‌, இரு விழியும்‌ தாழும்‌ 
பீளை கட்டும்‌ இந்த வியாதிக்கு 
கோரோசனை, அதிமதுரம்‌; 
திப்பிலி, இம்‌ மூன்றையும்‌ 
முலைப்பாலில்‌ அரைத்து ஒரு 
சங்கு அளவு கொடுக்க 


குணமாகும்‌ 


நெஞ்சு வரண்டு, கண்‌ குழி 
விழுந்து வெளுக்கும்‌. குழந்தை 
பெரு மூச்சுவிடும்‌. பால்‌ 
உண்ணாது. உடல்‌ வியர்க்கும்‌. 
இவ்வியாதிக்கு விஷ்ணு கிராந்‌ 
தியும்‌, சீரகமும்‌ கூட்டி கிஷாயம்‌ 
போட்டு கொடுக்க குணமாகும்‌. 


உச்சியில்‌ கண்ணில்‌ குழி 
விழுந்து, குடித்த பால்‌ பச்சை 
-யாய்‌ வயிறு கழியும்‌. பறவை 
குரல்‌ போல்‌ குழந்தை சீறி 
அழும்‌. இளைத்துப்‌ போகும்‌. 
இவ் வியாதிக்கு ஓர்‌இதழ்‌ 
தாமரை, வெந்தயம்‌, விடத்தலை 
வேர்‌, சுக்குவால்‌, மிளகு, ஓரள 
-வாய்‌ 
கொடுக்க குணமாகும்‌. 


கிஷாயம்‌ செய்து 


6-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


18 


உடல்‌ நொந்து சிவக்கும்‌. 
இளைக்கும்‌. நெஞ்சு உலர்ந்து 
போகும்‌.கால்பின்னும்‌. கழியும்‌, 
விழிசொருகி மயங்கும்‌. இந்த 
வியாதிக்கு கழுதை லத்திச்சாற்‌ 
“றில்‌, பருத்திவேரை அரைத்து 
கொடுக்கத்‌[தீரும்‌. பனைவெல்‌ 
சாற்றில்‌ 
கலக்கி கொடுக்க குணமாகும்‌: 


“லத்தை மேற்சடிச்‌ 


உடல்‌ சிலிர்த்து நலியும்‌, 
. நாக்கு வெளுக்கும்‌. நெஞ்சில்‌ 


சுபம்‌ கட்டும்‌, வயிறு பொறுமிக்‌ 


கழியும்‌. குழந்தை மயங்கும்‌! 
இந்த வியாதிக்கு நொச்சி, 
பொடுதலை, நுணா, வேலிப்‌ 


பருத்தி, இவைகளை வகைக்கு 
ஒருபடி நறுக்கி வெதுப்பிச்‌ சாறு 
பிழிந்து கொடுக்க குணமாகும்‌. 


குழந்தை முக்கிமுக்கி சீதமும்‌ 

்‌ கழியும்‌. உடல்‌ உருகிமெலியும்‌. 
சுரம்‌ காயும்‌ பின்‌ கால்‌ வீங்கும்‌ 
இந்த வியாதிக்கு ஓமம்‌, திப்பிலி 
மிளகு, 'உள்ளி, ஆமைலஓடு, 
இவைகளை ஓர்‌ | 
சீலையில்‌ முடிந்த, ஒருபடி நீரில்‌ 
போட்டு வற்றக்காய்ச்சி அதில்‌ 
அந்த மருந்தை 
கலக்கி ஒரு சங்களவு மூன்று 
வேலை கொடுக்க குணமாகும்‌. 


நிறைவாய்‌ 


(ஆதாரம்‌--வயித்திய சார சங்கி - 


ரகம்‌ என்னும்‌ நூல்‌) 


CC-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


கரைத்துக்‌ 


IRIE த பதத அப்து அ 


காப்பிக்கு ஒருமாற்று மருந்து 

அமரர்‌ டாக்டர்‌. சீற்சயபையின்‌ | 
அற்புதக்‌ கண்டுபிடிப்பு! 

அம்பீஸ்‌ பார்மாவின்‌ 

சிட்ஸ்‌-சரசு மூலிகை பானம்‌ 
[CHITS - SARASU 
HERBAL POWDER 

FOR DRINKS] 


இருதயம்‌, நுரையீரலைப்‌ ' 
பலமடையச்‌ செய்யவும்‌! நரம்பு | 
களுக்குப்‌ புத்துணர்ச்சியைத்‌ ' 
தரும்‌! இளைஞர்கள்‌ முதல்‌ | 
வயோதிகர்கள்‌ வரை அருந்‌ | 
தக்‌ கூடியது! 


மிகவும்‌ சுவையுள்ளது! 
சிக்கனமானது! 


(காப்பி போன்று 
அருந்தக்‌ கூடியது.) 


கிடைக்குமிடம்‌ : 


காதி கிராமோத்பவன்‌ . 
சென்னை-2; 
சர்வோதய சங்கம்‌ கால்‌ டி 
_ காஞ்சிபுரம்‌ 
திரு. 5. &. பெருமாள்‌, | 
ஏஜென்‌ சீஸ்‌ 
(தமிழ்நாடு கதர்‌ 
வஸ்திராலயம்‌) 
946, கீழவாசல்‌, | 
தஞ்சாவூர்‌-613001, | 
ஸ்ரீனிவாசா நியூஸ்மார்ட்‌ | 
19, தேரடி வீதி, சேலம்‌]. * | 


வந்த்து ல 


19 


ஆக்டர்‌ 
36 


ழ்‌ வ 


91% 


ஹனித உடலில்‌ கலைகள்‌ 
ஏழு, ஆசயங்கள்‌ ஏழு, காதுக்‌ 
கள்‌ ஏழு, தாதுமலங்கள்‌ ஏழு, 
உபதாதுக்கள்‌ ஏழு, சர்மங்கள்‌ 
ஏழு, தோஷங்கள்‌ மூன்று, 
ஸ்நாயுக்கள்‌ தொள்ளாயிரம்‌, 
ஸந்திகள்‌ இரண்டாயிரத்தி 
பத்து, எலும்புகள்‌ மூந்நூறு, 
மர்மங்கள்‌ நூற்றேழு, சிறைகள்‌ 
எழுநூறு, தமணிகள்‌ இருபத்தி 
-னாலு முதலியன. 


மம்ஸதரா, இரக்ததரா 
மேதோதரா,யக்ஞத்‌அந்த்ரதரா, 
அக்னிதரா, சுக்ரதரா] என்று 


கலைகள்‌ ஏழு. ஏழு கலைகளை 
ஏழு விதமாக பிரித்துள்ளார்கள்‌, 


இரசம்‌, இரத்தம்‌, சதை, 
கொழுப்பு; எலும்பு, மஜ்ஜை: 
சுக்கிலம்‌. என்று ஏழு வகை 
யான தாதுக்கள்‌ உள்ளன. 


(1) நாக்கு; கண்‌, தாடையின்‌ 
உட்பாகம்‌.இவ்விடத்தில்‌ உண்‌ 


பத்‌ இடத தத்‌ கதம்‌ அந்த 2 க்‌ 
* மணித சரீரத்தின்‌ 


30% 


-டாகும்‌ திரவப்பதார்த்தங்கள்‌ 


(2 அன்னாரசம்‌ பக்குவமாய்‌ 
இரத்தமாக மாறு ம்போது 
அதற்கு ஏற்படும்‌. 
வர்ணத்தை உண்டு பண்ணும்‌ 
பித்தம்‌ (3) காதுகளுக்குள்‌ ஏற்‌ 
படும்‌ குறும்பி என்னும்படியான 


ஒருவித 


அழுக்கு (4) நாக்கு, பற்கள்‌, 
அக்குள்‌, முதலிய இடங்களில்‌ 
உண்டாகும்‌ : மலங்கள்‌ (5) 


நேத்திரங்களிலும்‌ நகங்களிலும்‌ 
சேரும்‌ அழுக்குகள்‌ (6) வாயில்‌ 
உண்டாகும்‌ ஊத்தை (7) சரிரத்‌ 
தில்‌ உண்டாகும்‌ கட்டிகள்‌ 
முதலியன வகைகள்‌ ஏழு தாதுக்‌ 
களிலிருந்து உண்டாகும்‌ ஏழு 
மலங்களாகும்‌. 


(1) ஸ்திரிகளுக்கு அந்தந்த 
காலத்தில்‌ உண்டாகி, பின்னர்‌ 
க்ஷிணிக்கும்‌ ஸிதந்யம்‌ (2) மாத 
விடாய்‌ ஏற்படும்‌. திரவம்‌ (3) 
வஸை என்னும்‌ மர்ம ஸ்தானத்‌ 
திலிருந்து உண்டாகும்‌ தைலம்‌ 
போன்ற பதார்த்தம்‌ (4) வியர்‌ 
-வை (5) பற்கள்‌ (6) மயிர்கள்‌ 


CC-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


20 


SEP MEDD NIE 


அந்தகாரம்‌ கண்‌ 
கவணிக்க ! 


ஆண்டு சந்தா ரூ. 28--00 
ஆயுள்‌ சந்தா ரூ. 300-00 

நேரிடையாக பணம்‌ செலுத்‌ 
தும்‌ அன்பர்கள்‌ கீழ்க்கண்ட 
இரண்டு விலாசங்களிலும்‌ 
பணம்‌ செலுத்தலாம்‌. பாங்க்‌ 
இருக்கின்ற இடங்களிலுள்ள 
அன்பர்கள்‌ “சித்த மருத்துவம்‌” 
என்று ம. ற, எடுத்து இளை 


சென்னை அலுவலகத்திற்கு ' 


அனுப்பவும்‌. ள்‌ 
சித்த மருத்துவம்‌ 
(தலைமை அலுவலகம்‌) 
டாக்டர்‌ சிற்சபை 
சித்தானந்தா வைத்தியசாலை, 
122-௪, ராஜவீதி, 
காஞ்சிபுரம்‌-2. போன்‌: 2981 
அந்த மதுத்நுவம்‌ 
(கிளை அலுவலகம்‌) 
டாக்டர்‌ > 
சிற்சபை மருத்துவமனை 
152, அரங்கராஜபுரம்‌ சாலை, 
கோடம்பாக்கம்‌, 
சென்னை-600 024. 
போன்‌: 428098. 
குறிப்பு: 
சில அன்பர்கள்‌ இவ்வளவு 
விளக்கமாய்‌ எழுதிய பின்பும்‌ 
சந்தா எங்கு அ னுப்புவ து 
எனறு எழுதுகின்றனர்‌. 
_ களும்‌ இதைப்படிததுப்‌ பார்த்து 
தெரிந்துகொள்ள வேண்டும்‌. - 


அபபட 


அவர்‌ . 


(2) ஓஜஸ்‌ ஆகிய 
ஏழுதாதுக்களிலிருந்து உண்டர 


-கூம்‌ ஏழு உப தாதுக்களாகும்‌, 


மார்புக்கள்‌ சுபாசய மும்‌, 
அதற்குக்கீழே ஆமாசயமும்‌, 
நாபிக்கு மேல்‌ சிறிது இட துபா 
கத்தில்‌ அக்னியாசமும்‌, அதற்‌ 


-குமேல்‌ பிததாசயத்திற்குக்‌ 
கீழே வாதசயமும்‌, அதற்குக்‌ 
கீழே மலாசய்மும்‌, அதற்குக்‌ 


கீழே முத்ராசயமும்‌, மார்புக்கள்‌ 


ஜீவாதாரமான இரத்த காயமும்‌ | 


ஆகிய ஏழு விதமான ஆசய 
ங்கள்‌ உள்ளன. 


வாத பித்தம்‌, கபம்‌, என்ற 
மூன்றும்‌ தோஷங்கள்‌ என்றும்‌ 
தாதுக்கள்‌ என்றும்‌, மலங்கள்‌ 
என்ற பெயரில்வழங்கப்படுகீ ன்‌ 
றன தோஷங்ளில்‌ ஓஒவ்வொன்‌ 
ஈறும்‌ ஐந்து விதமாகப்பிரிக்கப்‌ 
“பட்டு முதலில்‌ விகாரமடைந்து 
பிறகு சரீரத்தில்‌ தூஷிக்கபப்டு 
வதால்‌ தோழவிகள்‌' என்றும்‌, 
சரீரத்தை எவ்விதத்திலும்‌ தாங்‌ 
குவதற்கு 'ஆதாரமாயில்பதால்‌ 
இதை தாதுக்கள்‌ என்‌ றும்‌ 
அழைக்கப்படுகின்றது, 


அ அக அ அ அவ்‌ 


ஆதாரம்‌: சாரங்கதரசம்‌ ஸிதை 


CC-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


இவைகள்‌ 


21 


2 


2 


ஜுதிலிங்கத்தில்‌எடுத்தரசம்‌, 
சுவர்ண நிமி ளைப்‌ 
பற்பம்‌, காந்த செந்தூரம்‌, அப்‌ 
பிரக செந்தூரம்‌, ஈயபற்பம்‌, 
கருவங்கபற்பம்‌, இவைகளை 
யெல்லாம்‌ வகைக்கு 10 விராக 
னெடை எடுத்து, பாலில்‌ சுத்தி 
செய்த நெல்லி கெந்தகம்‌ 60 
விராகனெடை சுக்கு, திப்பிலி, 
மிளகு வகைக்கு 1]சேர்‌ எடுத்து 
இம்‌ மூன்றையம்‌ கி ஷாயம்‌ 
செய்து மேற்சொன்ன மருந்தை 
கல்வத்தில்‌ போட்டு, இக்கிஷ 
யத்தை விட்டு, மூன்று ஜாமம்‌ 
அரைத்துப்‌ பிறகு ஒரு பில்லை 
யாகச்‌ செய்து அந்த பில்லையை 
ஒரு ஓட்டில்வைத்து, மேலோடு 
மூடி, ஒரு ஜாணுள்ள பள்ளத்‌ 
தைத்‌ தோண்டி, அந்த பள்ளத்‌ 
தில்‌ நாலு விரற்கடை மணல்‌ 
போட்டு அதன்மேல்‌ ஓட்டை 
வைத்து, அந்த பள்ளத்தை. 
மணலினால்‌ மூடி, தரைமட்டம்‌ 


செய்து, இரண்டு ஜான்‌ அகல: 


மும்‌, இரண்டு ஜான்‌ உயரமும்‌ 
. இருக்கும்படியாய்‌ காட்டு, முட்‌ 


பத க உக வய வக வடு ப நந 
முத்துசாமி தீட்சிதர்‌ 


அணிக 


மூலரோகத்திற்குமரூந்தூ 


13:99 


அந தத இ க க க க ப கைவைக்கக்‌ 


டையை அடுக்கிப்‌ படம்போட்‌ 
டு ஆறின பின்‌ அந்த மருத்தை 
எடுத்துக்கொண்டு சுக்கு மிளகு, 


திப்பிலி வகைக்கு 40 விராக 
னெடை எடுத்து, இதனுடன்‌ 
12 சேர்‌ தண்ணீர்‌ விட்டு, 


அவைகளை 3 சேர்‌ கிஷாயம்‌, 
செய்து கொண்டு, அக்கிஷாயத்‌ 
தைவிட்டு அந்தமருழ்தை மெல்‌ 
லியதாக அரைத்து, மாத்திரை 
செய்துகொண்டு சாப்பிட 
வேண்டும்‌. 


இந்த மருந்தின்‌ பிரமாணம்‌ 
ஒரு குன்றிமணி எடைதான்‌. 
இந்த மருந்தை மூலரோகம்‌, 
வயிறுவலி, கடினமான நேத்திர 
ரோகம்‌, சுவாசம்‌, இருமல்‌, காச 
காது 
வலி, தலைவலி, பல்வலி, 
பீனிசம்‌, மார்பு வலி முதலியன 


குணமாகும்‌ 


நோய்‌, அக்கினிமந்தம்‌, 


-CC-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


22 


சங்கத்துக்கு மச ட்டி டப 255 


ஆ: 


்‌ விந்து த்‌ 
ஃ கெட்‌்டிப்ப௫வதற்கு! ₹ 


ண௯்யாந்தகரை விதை, 
நீர்முள்ளி விதை. துளசிவிதை 


பூனைக்காவி விதை, யானை 


நெருஞ்சு முள்‌, ஆவின்‌ விதை, 


சாதிப்பத்திரிஇலவங்கம்‌, பருத்தி 
விதைப்பருப்பு, குரோசணி 
ஓமம்‌, அதிவிடம்‌, ஏலரசி, 
உளுந்து மா, யானைத்திபபிலி, 
அரிசிதிப்பிலி, 
தோல்‌ சுக்கு, 


ஓமம்‌, மேல்‌ 
ஆகியவைகள்‌ 
விந்துக்கெட்டிப்படும்மருந்தரய்‌ 
உபயோகப்படுகிறது. 


மேற்கண்ட சரக்குகளில்‌ ஓவ்‌ 
வொன்றிலும்‌ பதினேழரை 


அ அவை செவ்‌ மைய கெ அமை 
காசிரத்ணம்‌! 


இது இந்தியாவிலும்‌, அமெ 
ரிக்காவிலும்‌ அதிகமாகப்‌ பயி 
ராகின்றது. இது உடலுக்கு 
குளிர்ச்சியைக்‌ கொடுக்கும்‌. 
மூலவியாதியை குணமாக்கும்‌. 
பிரமேகக்‌ கட்டிகளைக்‌ கரைக்‌ 
கும்‌. 


கிராம்‌ 

இடிக்க ' 
வெய்யிலில்‌ உலர்த்தி இடித்து 
துணியில்‌ ஜல்லித்து வைத்துக்‌ 
பருத்தி 


விதைப்பருப்பையும்‌, சுரை 


(171 கிராம்‌) எடுத்து, 
வேண்டியவைகலை, 


கொள்ள வேண்டும்‌. 


விதைப்பருப்பையும்‌, நீர்‌ 
விடாமல்‌ வெண்ணெய்‌ போல்‌ 
அரைத்து இலவம்‌ பிசினை 
நெய்யில்‌ வறுத்து பொடித்தும்‌, 
மேற்படி சூரணத்தில்‌ கலந்து 
கொள்ளவேண்டும்‌. எல்லா 
வற்றையும்‌ கல்வத்திலிட்டு 


மன்றாகக்கலந்து, மசியும்‌ 


படியாக அரைத்து, வைத்துக்‌ . 


கொன்டு” சாப்பிட வே ண்டும்‌ 


இதன்‌ மூலமாகவிந்து ஆற்றல்‌ 
மிகுதிப்படும்‌ நீர்த்துப்‌ போன 
விந்து கெட்டிப்படும்‌. விந்துக்‌ 
குறைவினாளுண்டாகும்‌. தாது: 
இழப்பும்‌, விந்து விரைந்து 
ஒழுவுவது, கனவில்‌ வி ந்து 
ஒழுவிவது முதலியன நீங்கி 
விந்து கெட்டிப்ப 


6-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


23 
C&R 426714 


| | cars னி 
| வ > ணத கிப்‌ ட்‌ 
நக ்‌ அனா கங்‌ ங்கும்‌ ES வ்‌ 


| ம்‌ a 


மய்ர்ந்ண்மு வனர 


| . P6625 ல்க. 
oo SBT ADO 
கீடைககுமம்‌: ச/ரவி ஞு மறெழகல்ஸ்‌ 


152 ரங்களாலபாம்‌. க. ம்பாக்‌ கம்‌. சென்னை 
122.சீ. பாரமைங்து, காஞ்சு எம்‌.2. ன்‌ 


C0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


24 


வலியால்‌ WEN RE WERE NEHER டட டட யக்பமு 
ன்‌ 
மரத்திண்‌ 3 


192 IR Nt 


39% ட © 3 
1 பஞ்சு வகைகணிண்‌ & 
ந்‌ குணங்கண்‌ 
tend ‘RE 
HRM RCN Kk டட 


வாழைப்பிஞ்ரு: 

வாழைப்‌ பிஞ்சானது இரத்தக்‌ 
கடுப்பையும்‌, உள்‌ ரத்தமூலமும்‌ 
அதிமூத்திரமும்‌ வயிற்று ரண 
மும்‌ குணமாகும்‌. 


பலாப்பிஞ்சு: 


பாலிலுள்ள பலாப்‌ பிஞ்சால்‌ 
தாகமும்‌, பித்த நோயும்‌ குண 
மாகும்‌ சுக்கிலம்‌ விருத்தியாகும்‌, 


 அத்திய்பிஞ்சு: 


துவர்ப்புடைய அத்திப்‌ பிஞ்‌ 
சால்‌ மூலவாயுவும்ரத்த மூலமும்‌ 
வயிற்றுக்கடுப்பும்‌ குணமாகும்‌, 


முருங்கைப்‌ பிஞ்சு: 
முருங்கையின்‌ பூப்பிஞ்சை 
பாகம்‌ 'செய்து, தோலுடன்‌ 
உண்டால்‌, அஸ்‌ திசுரம்‌, 


க்‌ 


எலும்பை உருக்குகின்ற வெப்‌ 


பம்‌, விந்து நஷ்டம்‌ இவைகள்‌ 
தீங்கும்‌, 


மாம்பிஞ்சு: 


வாகாதிமுத்தோடங்கள்‌, அரோ 


சகம்‌, அக்கினி மந்தம்‌ முதலிய 
வைகள்‌ குணமாகும்‌, ' 


நாரத்தங்காய்‌. பிஞ்சு: 

சீதளம்‌, அரோசகம்‌, வவர 
ஓப்‌ பொருமல்‌ நீங்கும்‌, சுக்கில 
தாதுவும்‌, தீபாக்கினியும்‌ உ 
உணவு மிகுதியாக: உட்செல்‌ 
லும்‌. 


CC-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


25 


அறிவுக்கு 
விருந்து! 


0 அன்பு இருப்பவனிடம்‌ 
துன்பம்‌ நெருங்குவதில்லை 

0 தாயின்‌ இதயம்‌. என்றும்‌ 
வாடாத மலராத மலர்‌ 

0 போறுமை என்பது கசப்பு 
அதன்‌ கன்‌ யோ இனிப்பு 

0 நீண்டநாட்கள்‌ வாழ விரும்‌ 
பினால்‌ உன்‌இதயத்தைதிற 

0 மோசக்காரனாக இருப்‌ 
பதை விட முட்டாளாக 
இருப்பது மேல்‌; 

0 நீ அமைதியாக வாழவிரும்‌ 
பினால்‌ சந்தேகப்பேர்‌ வழி 
யாக இராதே! ' 

0 பேராசை முடிகிற இடத்‌ 
இல்‌ சந்தோஷம்‌ ஆரம்பிக்‌ 
கும்‌ 

0 கோபம்‌ பழி வாங்கும்‌ 
உணர்ச்சியை மனத்தில்‌ 
கொடுமை என்ற குழந்தை 
பிறக்கும்‌! 

0 தனக்கு உதவியதை மறக்‌ 


காதே! 
நான்‌ உதவியதை மறக்‌ 
காதே! 

0 மற்றவர்களுக்கு வாழும்‌ 
வகையில்‌, ஒருவன்‌ வாழ 
வேண்டும்‌. 


0 உனதுதினம்‌ சரியாகதிருந்‌ 
தால்‌, உனதுபுகழும்‌ சரியாக 


இருக்கும்‌. 


மாதுளம்‌ பிஞ்சு: 
புளிப்பு மாதளம்‌ பிஞ்சால்‌ 
மலம்‌, சீதம்‌, சலம்‌, ரத்தம்‌ 


இவைகளினால்‌ உண்டாகின்ற 
பற்பல அதிசார 
குணமாகும்‌. 


ரோகங்கள்‌ 


கந்தரிப்‌ பிஞ்சு: $ 
* முகிழ்‌ விரியாத கத்தரிப்பிஞ்‌ 
சுக்கு, ௬ரமும்‌, - பித்ததோடமும்‌ - 
கபமும்‌ நீங்கும்‌. மலம்‌? இளகி 
இறங்கும்‌. 


அவரைப்‌ பிஞ்சு: 


விதை முதிராத * வெள்ளை 
யவரைப்பிஞ்சால்‌ இராப்‌ போஜ 
ளத்திற்கும்‌. மருந்துண்பவர்க்‌ 
கும்‌, இரணம்‌, சுரம்‌, விழிரோ 
கங்கள்‌ முதலியன குணமாகும்‌. 


NEF ICE SEO RE RE NE HERE 
க. கே, நகர்‌ 


(கிளை மன்றம்‌) 
பிரதி வியாழக்கிழமை காலை 
7 மணி மூதல்‌ 8 1மணி வரை 
குண்டலினி யோகப்பயிற்சி 

கற்றுக்கொடுக்கப்படும்‌. 

தெ. 491, 24-வது தெரு 

5- வது செக்டர்‌ 

கே,கே நகர்‌, சென்னை-78. 


a 


CC-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


28 


-டுவது. வழக்கம்‌. இரு கண்‌ 
களுக்கு ஒரே சமயம்‌ காண்‌ 
பதுண்டு. இராத பிளவையும்‌ 
காணலாம்‌. தெரிந்த நோயாகிய 
மதுமேகம்‌, சிராண உறுப்‌ 
புக்களின்‌ விகர்ப்பத்தினால்‌ 
உணவிலுள்ள மாவு (Starch) 
மற்றும்‌ சர்க்கரைப்‌ பொருட்கள்‌ 
உடலுக்குத்‌ தேவையானதாக 
மாறாமல்‌ சிறுநீருடன்‌ வெளியே 
-றுவதால்‌ ஏற்படுகின்றது 
எனவும்‌, கல்லீரலில்‌ இயற்கை 
யாகவே சர்க்கரைச்சத்து உண்‌ 
-டாவதாகும்‌ 
சத்திற்குச்சென்று எரிந்துபோகு 
மென்று ஒருவேளை சர்க்கரை 
அதிகரிப்பின்‌ எரிந்ததுப்போக 
மீதமுள்ளது சிறுநீருடன்‌ வெளி 
£யறுவதால்‌ உண்டாகிறது 
எனவும்‌ பலவாறு கூறுவா, 
குருதி, வியர்வை, கண்ணீர்‌, 


உமிழ்நீர்‌, மலம்‌, - சிறுநீர்‌ இவற்‌ 


-றிலும்‌ சர்க்கரைச்சத்து இருப்‌. 


-பதால்‌ மதுமேகம்‌. என்னகார 
-ணத்தால்‌ ஏற்படுகிற தென 


கூற இயலாது. 


பரிசேோதனை:- 


மதுமூத்திரம்‌ இனிப்பாக, 
நல்ல மணத்துடன்‌ வெளுத்தி 


ருக்கும்‌.கறிப்பாக 24மணீநேரத்‌ ' 


_திற்குள்‌ 3 பிண்ட்‌ (32ம்‌) ஹிர்‌ 
இறங்கும்‌ கனமாகவும்‌ 
இருக்கும்‌. (Sறecttiegravity) 
(1030-1050) இதன்‌ பின்வரும்‌ 

CC-0. In Public Domain. Digitized by 


அது உப்புச்‌ 


டாக்டர்‌ 
அம்பிகாபதி 
அறக்கட்டளை 


சார்பாக 


ல்‌ ட்‌ ப A 
அக்குபிரஷர்பயிற்ச்‌ 
(இன்றையத்‌ தினம்‌, னா, 
கொரியா, ஜெர்மனி பேன்ற 
போன்ற நாடுகளில்‌ வேகமாக 
பரவிவரும்‌ சிகிச்சைமுறை) 
௦ அவசர சிகிச்சைக்கு உத 
௦ நம்மை நாமே செய்து 
கொள்ளும்‌ சுலபமான 
பயிற்சி! 
௦ , நோய்‌ வராமல்‌ தடுக்க,வந்த 
நாயை எளிதி ல்‌ 
போக்கிக்‌ கொள்ள 
உதவும்‌ பயிற்சி 
முன்னிலை; 
திரைப்பட இன்னிசை 
அமைப்பாளர்‌, 
அருள்‌ இசை ஞானி 


ப 2 
திர. பிரபானந்தர்‌ அவர்கள்‌ 
- £ தலைவர்‌. 
பிரபல திரை உலக நடிகை 
திருமதி 
திருமதி இராறசுவோசறா 
நடத்துபவர்‌ 
உயர்திரு டாக்டர்‌ 
௫, அம்பிகாபதி 
இடம்‌: ்‌ ்‌ 
152, ரங்கராஜபுரம்‌ சாலை 
கோடம்பாக்கம்‌, சென்னை 3, 
போன்‌: 428098 
காலம்‌: 11-4-93ஞ யி, 
காலை மணலால்‌ ம்‌ 
நுழைவுகட்டணம்‌. 12 
(30-00 முப்பது ரூபாய்‌) 
(பகல்‌ உணவு கட்டு 
பெயர்களை முன்னதாகப்‌ 
செய்துகொள்ள: வு 


Muthulakshmi Research Academy 


op 


வாமி 3: CI நட்பு 310 


வேதாத்திரி மகரிலியின்‌ 
காயகல்பப்‌ பயிற்சி 
சத்தர்கள்‌ கண்டுபிடித்த 
பயிற்சி 
நீண்ட நாட்கள்‌ நோயின்றி £? 
பாழவைக்கும்‌ பயிற்சி 


அறிக 


இரத்த அழுத்தம்‌, 
நீரிழிவு நோய்‌, மூல நாய்‌, 
பீனிஎசம்‌, மலட்டுத்‌ தன்மை, 
நரம்புத்‌ தளர்ச்சி, ஆண்மை 


இழப்பு முதலிய வியாதிகளைக்‌ 
குணப்படுத்தும்‌ அற்புதமான 
பயிற்சி நடத்துபவர்‌: 
உயர்திரு. பேராசிரியர்‌. 
லோகநாதன்‌ அவர்கள்‌ 
(Chief. Engineer P.W.D.Depr) 
இடம்‌: ரங்கராஜபுரம்‌ d 
மனவளக்கலை மன்றம்‌, 
152, ரங்கராஜபுரம்‌ ரோட்‌, 
கோடம்பாக்கம்‌, சென்னை 24. 
காலம்‌: 10-4-93சனிக்கிழமை 
மாலை 3மணிமுதல்‌ (மணீ வரை 
(கட்டணம்‌ வழக்கப்‌ போல) 
தலைமை௰ன்‌ாறா? ௦ 
நடத்தும்‌ 
காயகல்பப்‌ பயிற்சி 
நடத்துடவர்‌: 
திரு.டாக்டர்‌. 
சி, அம்பிகாபதி 
(ஆசிரியர்‌ சித்த மருத்தவம்‌) 
இடம்‌: தலைமை மன்றம்‌ 
உலக சமுதாய சேவா சங்கம்‌ 
்‌ வால்மீகி நகர்‌, 
்‌ திருவான்மியூர்‌. 
காலம்‌: 4-41-93 அன்று 
- காலை 9 மணி முதல்‌ 
பகல்‌ 12 மணி வரை : 


காடம்பாக்கம்‌ - 


சென்னை 


டாக்டர்‌ சிற்சமைமருந்துவமனை 
அகத்தியர்‌ தியான மண்டபத்தில்‌ 
1993 ஏப்ரல்‌ மாத நிகழ்ச்சிகள்‌ 


பிரதி செவ்வாய்‌ க்கி ழமை 
மனவளக்கலைமன்றத்தின்‌ 
சார்பாக 
மாலை 6-40 மணிக்கு 
தீட்சை அளித்தல்‌ 

தவ விளக்கம்‌ முதலியன 
பிரதி வியாழக்கிழமை 
மாலை 6-40 மணிக்கு 
கூட்டுத்தவம்‌ 

சித்த மருத்துவம்‌ 

குறள்‌ வகுப்பு 

திருமந்திரம்‌ வகுப்பு 
அகத்தாய்வு முதலியன 
பிரதி சனிக்கிழமை 

6-00 மணி முதல்‌ 

8-00 மணி. வரை 
உடற்பயிற்சி 

பிறதவங்கள்‌ 

மெய்ஞான - விஞ்ஞான 
சிறப்புச்‌ சொற்பொழிவுகள்‌ 
ஓவ்வொரு மாதமும்‌ 3-வது 
-ஞாயிற்றுக்கிழமையன்று 
காலை 9-00 மணி முதல்‌ 
பகல்‌ 1-00 மணி வரை 
மெளன விரத நிகழ்ச்சிகள்‌ 
10 - 4 — 93 அன்று 
மாலை 3-00 மணி முதல்‌ 
7-00 வரை காயகல்பப்‌ 
பயிற்சி நடைபெறும்‌. 
114-96 அன்று காலை 
9.00 மணி முதல்‌ 12 மணி 
அக்குபிரஷர்‌ பயிற்சி 


ட்‌ இடம்‌: 152, ரங்கராஜபுரம்‌ சாலை, 


'சென்னை-24. 
போன்‌ :428095 


கட்டமும்‌ கன்வே (2௦0 BERREARREEAK ல்‌ 


30. 


HOR ERROR 


303 


நதிகளின்‌ தன்மைகள்‌ 


தாமிரபரணி நதியில்‌ நீராடினால்‌ கபம்‌ நம்மிடம்வராது 
யமுனை நதியில்‌ நீரடிானால்‌| உஷ்ணச்தினால்‌ ஏற்படும்‌ 


இருமல்‌ குணமாகும்‌ 


துங்கப்பத்திரா நதியில்‌ நீராடினால்‌ இரவில்‌ ஏற்படும்‌ இருமல்‌ 


காவிரியைக்‌ கண்டால்‌ 


காதம்‌ 


_ குணமாகும்‌ 
ஓடுமே கபம்‌! 


HERE IE HE HEIR IR HEAR HIRE HAH 909000 WCDI 


முறைகளில்‌ பரிசீலனை செய்து : 


அறியலாம்‌. (1) சோதனை 
குழலில்‌ (7851 (00௦) சிறிது சிறு 
நீரை விட்டு அதற்கு பாதியளவு 
லைகர்பொட்டால்‌ (Liquor 
Polasse) என்ற மருந்தை விட்டு 
மெதுவாகக்காய்ச்சீ நீரில்‌ சர்க்‌ 
கரை யிருப்பின்‌ அதிகமாகவும்‌ 
இல்லாவிடில்‌ இலேசாகவும்‌ 
கருத்துவிடும்‌. (2) சோதனைக்‌ 
குழலில்‌ சிறுநீரை விட்டு அதில்‌ 
ஓரிரு துளி துருகதிர்‌ விட்டால்‌ 
சிறுநீர்‌ சிறிது நீலநிறமாகும்‌. 
அதில்‌ சிறுநீருக்குச்‌ - சரிபாதி 
லைகர்‌ பொட்டாஸ்‌ விட்டால்‌ 
வெளுத்தநீலவண்டல்‌ஏற்பட்டு 
இருப்பின்‌ உடன்‌ 
கரைந்து சிறுநீர்‌ அதிக நீல 
நிறமாகிவிடும்‌. பின்‌ நீரைக்‌ 
காய்ச்சினால்‌ சர்க்கரை இருப்‌ 
, பின்‌ மஞ்சளும்‌ கருப்பும்‌ 
கலந்த வண்டல்‌ அடியில்‌ டடி 
யும்‌. அன்றில்‌ வண்டல்‌ கருப்‌ 
்‌ இருக்கும்‌. 3) சோதனைக்குரிய 


சர்க்கரை 


சிறுநீரில்‌ புளித்த கள்ளை புரை 
குத்தி, அதனை ஒரு பொனல்‌ 
குழல்‌ நிறைய விட்டு, அந்தக்‌ 
குழலைமற்றசிறுநீரில்‌ கவிழ்த்து 
குழலில்‌ கரற்று இல்லாமல்‌ 
செய்து வெப்பமான இடத்தில்‌ 
அசையாமல்‌ வைத்துவிட்டால்‌ 
சர்க்கரையிருப்பின்‌ புளித்து, 
“கார்பாலிக்‌ ஆசிட்‌ ட என்ற 
வாயுதோன்றிநுரையுண்டாகும்‌. 
அந்த வாயு குழலுக்கு மேலே 
நிற்கும்‌. சர்க்கரையில்லாவிடில்‌ 
நுரையுண்டாகாது மேற்கூறிய 
வைகள்‌ ஆங்கில மருத்துவ 
முறைகளாகும்‌. தமிழ்‌ மருத்து 
வத்தில்‌ சிறுநீரில்‌ நெய்‌ விட்டும்‌ 
காய்ச்சி சர்க்கரை எடுத்தும்‌ ஈ 
றம அலன்‌ நுகர விட்டும்‌, 
பார்ப்பது வழக்கம்‌, 


சிகிச்சை: 


- அதிமூத்திர தோயினர்‌ நீரை 
LS நீரையும்‌, நீரைப்‌ பெருக்‌ 
கக்கூடிய பெ 


னல ஈருட்களையும்‌ . 
CC-0. In Public Domain. Digitized by Muthulakshmi அரத அனவ! ட்ப? 


91 


Ye WERE 9 HE கட 


BNE RAR 


நீனேவாற்றலூக்கு ஒர்‌ வல்லாரை! 
மூளை நரம்புகள்‌ வலிவபெற ஓர்‌ வல்லாரை! 


பெற்றிடூனிர்‌ ! 


வல்லாரையின்‌ பலனை. 


“்‌ வால்லாரை கேப்சுல்ஸ்‌.” 
» VALLARAI CAPSULES " 
இங்ஙனம்‌, 


டாக்டர்‌ சி. நங்கநுரை. 


மருத்துவமனை 
சிற்சபை சித்தானந்த 
வைத்தியசாலை 
காஞ்சிபுரம்‌ஃ2. 
போன்‌: 2981. 


இல்லம்‌: 

56-5, &.T.5. மணி தெரு, 
மாமல்லன்‌ நகர்‌, 3 
காஞ்சிபுரம்‌. 
போன்‌:,5951 


குறைக்கவேண்டும்‌. அபினி, 
கந்தகச்‌ சக்தி திராவகம்‌ இவற்‌ 
றைக்‌ கொடுக்கலாம்‌. வெந்நீர்‌, 
குளியலால்‌ இதம்‌ கிட்டும்‌. 
வியர்வையைப்‌ பெருக்கவேண்‌ 
டும்‌. சத்துள்ள உணவுகள்‌ 
தேவை ஆவரம்‌ பூவின்‌ குடி 
நீரையோ, அல்லது ஒரு விரா 
கன்‌ ஆவரம்‌ விதைத்தூளுடன்‌ 
சமனளவு விளாம்பிசின்‌ தூள்‌ 
கூட்டி நெய்யில்‌ கலந்தோ 
கொடுக்கலாம்‌. மேலும்‌ ஆவரை 
இலைச்‌ சூரணத்துடன்‌ சீந்தில்‌ 
சர்க்கரையை, வங்க பற்பம்‌ 
இவற்றைச்‌ சேர்த்தே கடுக்காய்‌ 
குடிநீரையே கொடுத்து வர 
லாம்‌ பறவை இனம்‌, மீன்‌, 
முட்டை, மாமிசம்‌ இவற்றை 
அதிகம்‌ சேர்க்கலாம்‌. முள்‌ 
எங்கி, கோசுக்கீரை, சேர்க்க 
லாம்‌ ரொட்டியை வெதுப்பிச்‌ 
சாப்பிடலாம்‌.உருளைக்கிழங்கு 


கூடாது. அரிசிச்‌ சாதத்தைக்‌ 
குறைத்தால்‌ நலம்‌. தாகம்‌ 
அடங்க இறைச்சிச்‌ சாறும்‌ நீர்‌ 
கலந்த பிராந்தியும்‌அருந்தலாம்‌. 
இந்நோய்க்கு உட்கொடுக்க 
அபின்சிறந்ததாகும்‌. அயத்திரா 
வதமும்‌ கொடுக்கலாம்‌. சீனக்‌ 
காரம்‌ கொடுத்தால்‌ நீரை வறட்‌ 
சியுறச்‌ செய்யம்‌. வங்கபற்பம்‌, 
அப்பிரகம்‌ சீந்தில்‌ சர்க்கரை 
ஆவாரம்பூதேற்றான்‌்கொட்டை 
லேகியம்‌ முதலியவற்றையும்‌ 
கொடுத்து வரலாம்‌. 


அபிரகம்‌, தங்கம்‌, வெள்ளி 
லிங்கம்‌, கல்நார்‌, பவளம்‌, 
வங்கம்‌, இவற்றின்‌ பற்பங்களை 
ஆவரை நெய்‌ அல்லது சூர 
ணத்துடன்‌ தேோயாளியின்‌ 
உடல்நிலை நோயாளியின்‌ 
தன்மை இவற்றை அனுசரித்து 


CC-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research-Academy 


HEHE HEE I EI HEE EIEN HEHE HEI HE 


தாங்குவது; எப்பூடி? 


- கிழக்குப்பக்கம்‌ தலைவைத்துபடுக்கவேண்டும்‌ 


தன்வீட்டில்‌ 
அயலூரில்‌ 


- மேற்குப்பக்கம்‌ தலைவைத்த, 


ஓ 


தபடுக்கடே வண்டும்‌ 


மாமனார்‌ வீட்டில்‌: தெற்குப்பக்கம்‌ தலைவைததுபடுக்கவேண்டும்‌ 


வடக்குப்பக்கம்‌ மட்டும்‌ தலைவைத்துப்‌ படு க்க்க்கூடாது, 


EIR RE EE EIR HIE EH RE IE EM 


கொடுக்க குணம்‌ கிட்டும்‌. காபி 
டீ, அதிக மது, சர்க்கரை முதலி 
யவற்றை நீக்க வேண்டும்‌. 
அருகன்வேர்க்குடிநீரை தினம்‌ 
மூன்று நான்கு வேளை சாப்பிட 


HERE RE 

இரவில்‌ வெந்நீரில்‌ குளிப்ப 
தால்‌ வியர்வை உண்டாகி 
நல்ல தூக்கம்‌ வரும்‌. தேனும்‌ 


சேர்த்துக்கொள்‌ வதால்‌ எளிதில்‌ 
சீரணமடையும்‌ மஞ்ச்ள்‌ சிற்றா 


முட்டி, விலாமிச்சை வேர்‌ இவற்‌ 
றின்‌ கியாழத்தை நல்லெண்‌ 
ணெயில்‌ விட்டு எதில்‌ அமுக்‌ 
கரா, தேவதாரு, காட்டுமிளகு, 
கோட்டம்‌, 


தீராத தாகம்‌ தணியும்‌. ஒருபடி 
திரில்‌ இரண்டு ரூபாஎடை, மர 
மஞ்சள்‌ கட்டையின்‌ பட்டை 
யைச்‌ சிதைத்துப்போட்டு, பாதி 
யளவாகக்‌ காய்ச்சி வறுத்து 
உடன்‌ ஒருகரண்டி தேன்கூட்டி 
தினம்‌ மூன்று நான்கு முறை 
சாப்பிடுவதாலும்‌ தா கம்‌ 
பணியும்‌ 'இதன்‌ [தொடர்ச்சி அடுத்த இதழில்‌ 


சக்க HEN HE IIE வட ட்ட பற உட 
மறையொருன்‌ மூலிகைகள்‌ 


சோரைக்கிழங்கு, 
கடுகுரோகினி, சதகுப்பை அதி 
மதுரம்‌ இவற்றைச்‌ . சிதைத்துச்‌ 


விசுவாசி _ “வேங்கை 
கிக்கிலம்‌ — மலைதாங்கி 
உத்தாமணி — வேலிப்பருத்தி 
இளம்பெண்‌ —_— கற்றாறை 
சவுரிநாயமம்‌ கையாந்தகரை 
முல்வல்லி — வெற்றிலை 

‘ ADOT ணன்‌ _ தேங்காய்‌ 


ந்த ன 


- CC-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


1 
[| 


| சிற்சபை மருத்துவமனை 
| CHITSABAI HOSPITAL 
| 
| 


152, அரங்கராஜபுரம்‌ சாலை, கோடம்பாக்கம்‌, 


சென்னை-24. தொலைபேசி. 428098. 426714 
BELLE 


நிறுவனர்‌: அமரர்‌ டாக்டர்‌. சிற்சபை 


மஞ்சட்காமாலை, குன்ம நோய்‌, டீனிசம்‌. சுவாசகாசம்‌, 
மூல வியாதிகள்‌, வெண்புள்ளிகள்‌, சோரியாப்படை, 
பெண்களின்‌ மலட்டுத்தன்மை, ஆண்களின்‌ வீரியக்‌ 
குறைவு, ஆரம்பப்‌ புற்றுநோய்‌ முதலியவைகள்‌ 
பூரணமாகக்‌ குணப்படுத்தப்படும்‌. 
வீரிய அணுப்பெருக்குதலுக்கு சிறந்த சிகிச்சை உண்டு. 
AGASTHIAR JAUNDICE CURE CENTRE 
அகஸ்தியர்‌ மஞ்சட்காமாலை சிகிச்சை நிலையம்‌ 
மருத்துவர்கள்‌ 3 


கெளரவ மருத்துவர்‌ : டாகடர்‌. சி. அம்யிகாயதி 
உ௱&டர்‌. சி. இரக்தீணஞசூயார்‌ 


ன்‌: 2 { காலை.8 மணி முதல்‌ 1 மணி வரை. 
நோயாளிகளை பார்க்கும்‌ நேரம்‌ : 1 மாலை 4 மணி முதல்‌ 8-30மணி வரை 


பஸ்‌ தடங்கள்‌: 11D, 12 6. 


இறங்குமிடம்‌: அரங்கராஜபுரம்‌, நாகார்ஜுனா நகர்‌. 
ட்‌ 


“0.1 Public Domain. Digitized by Mutpulakshmi Research Academy 


பதிவு எண்‌ : 75511/89 2 அஞ்சல்‌ பதிவு எண்‌: 1194/6014/27 


பதக க தக்க தகதக தாதா த தா ம தாமத ந்த கத்த மாவா திர ல்‌ பத்தல னள பான பலபட, 


அதிக அளவு 'ஆன்டிபயா| அதிக மன உளைச்சலின்‌ 
டிக்ஸ்‌ (Aரபஸர0tர65) குழந்தை போது நம்டுருதயம்‌இரை ப்பை, 
கட்கு கொடுப்பதாள்‌ .௮வை) இரததக குழாய்கள்‌ எ௨லாம 
களின்குடலின்‌ செவ்வுகள்‌ மிக!மிகவும்‌ பாதிக்கப்‌ படுகிறது 
வும்‌ பாதிக்கப்படுகிறது இதைத்‌। இதைத்‌ தவிர்க்கரஷிய விஞ்‌ 
ஞானிகள்‌ புதிய புரோட்டின்‌ 
கலந்த ஒரு மருந்தைக்‌ கண்டு 
பிடித்துள்ளனர்‌ இதனால்‌ எந்த 
உறுப்பும்‌ பாதிக்கப்படுவதில்‌ 


தடுப்பதற்காக ரஷியாவில்‌ பீட்‌ 
ரூட்‌,கேப்பேஜ்‌, கேரட்‌ போன்ற 
காய்களிலிருந்து தயாரித்த 
(Biolakt) என்ற பால்பவுடர்‌ 


யாம்‌! 
விற்பனைக்கு வந்துள்ளது. ப்‌ டி | 
| | ஒருலிட்டர்‌ தண்ணீரை ‘ 
ர (இ !ஒருசெப்பு பாத்திரத்தில்‌ $ | 
இன்றைய தினம்‌ பதின்‌ இட்‌ இரவெல்லாம்‌ வைத்தி 
மூன்று மில்லியன்‌ மக்கள்‌ | [2] (ந்து அடுத்தநாள்‌ காலை 


1) 


யில்‌ அதில்‌ பாதியை குடித்‌ 
தாலும்‌, வெங்காயம்‌, முள்‌ 
ளங்கி, காலிபிளவர்‌, வெள்‌ 
ளரிக்காய்‌, தக்காளி, 
இவைகளை தினந்தோ 
றும்‌ சாப்பிடுவதினாலும்‌ 
மலச்சிக்கலை எளிய 
முறையில்‌ போக்கிக்‌ 
கொள்ளலாமென்று வெளி 
நாட்டில்‌ கண்டுபிடித்துள்‌ 


ளனர்‌. 


உலகில்துன்‌ புறுகின்றனர்‌. 
பதினெட்டு செகண்டுக்கு, 
ஒருவர்‌ வீதம்‌ பாதிக்கப்‌| 
படுறகிறார்கள்‌ என்று! 
உலக சுகாதார நிறுவனம்‌ 
கூறுகின்றது. 


லக்‌ ரே 
௦௬ ஆனு வர்‌ 


டை 


நுரையீரல்சம்பந்தமான வியா படத்‌ ட்டு மருத்துவர்‌ 

3 3 க்ளரூம, அமெரிக்‌ 5 ர 
திகட்கு அதிக அளவு ஆன்டி அவர்களிடமும்‌ க ர்‌ மருத்‌ 
பமாடிக்ஸ்‌ சாப்பிட்டு உடலை தினம்‌ “குருகே DES 
கெடுத்துக்‌ கொள்கின்றோம்‌. | கண. வியாதிஃகு ee ன்‌ 
இதைத்‌ தவிர்க்க ரஷியாவில்‌ தைக கண்டுபிடி த்துள்ளனர்‌. 
புதிய மின்சார சாதனம்‌ கண்டு| இந்த (Agvim Glancome Value) 


oo! , 


பகுதியின்‌ மீது மின்சார அதிர மலும்‌ ல்‌ பி 


வுகளைச்‌ செலுத்தி குணமாக்கு|ற ண்டின்‌ பெரும்‌ 
கின்றனர்‌. யாகும்‌! 


4 
{ 
எயிட்ஸ்‌ (405) நோயால்‌ 


பு 

ந்‌ 
பிடித்துள்ளனர்‌. அடி வயிற்று ௮6 மடாலதையும்‌, கண்‌ ்‌ 

1 


சாதனை 


டு ம்‌ 
டாக்டர்‌. சி.அம்பிகாபதி, உதவி ஆசிரியர்‌, வெலிய னு 


 CC-0. In Public Domain. Digi 


ஷ்‌ ட்டி அ 


